சிசப்டம்பா:- 201 


புரட்டாசி 


௩ 517 


ன்‌. 
7. 


இந்த இதழைப்‌ பற்றி... 

ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தின்‌ இந்த இதழ்‌, ஒரு சிறப்பிதழாக உங்கள்‌ கைகளில்‌ தவழ்ந்து கொண்டிருக்கிறது. 

இந்த வருடம்‌ (2018) சுவாமி விவேகானந்தரின்‌ சிகாகோ சொற்பொழிவுகளின்‌ 1 25-வது ஆண்டு என்பதை நீங்கள்‌ 
அறிலீர்கள்‌. உலகளாவிய ராமகிருஷ்ண மிஷன்‌ & மடத்தின்‌ பக்தர்களும்‌ அன்பர்களும்‌ இதை விமரிசையாகக்‌ கொண்டாடி 
வருகின்றனர்‌. இன்றைய இளைஞர்களும்‌ மற்றவர்களும்‌ சுவாமிஜியைப்‌ பற்றி அவரின்‌ சிந்தனைகளைப்‌ பற்றி சிந்தித்து 
அவருடனான தமது தொடர்பை மேலும்‌ வலுப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும்‌. 

ஏராளமான தேசபக்தர்களும்‌ இளைஞர்களும்‌ மாணவர்களும்‌ பொதுமக்களும்‌ இந்தக்‌ கொண்டாட்டங்களின்‌ தங்களின்‌ 
பங்களிப்புகளை மிகச்‌ சிறப்பாக, மிகச்‌ சரியாக செய்து கொண்டிருக்கின்றனர்‌. 

ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ இது தொடர்பாக ஒரு சிறுகதைப்‌ போட்டியை நடத்தியுள்ளது. இத்துடன்‌ இந்த செப்டம்பர்‌ மாத 
இதழை வாசக அன்பர்களின்‌ விருப்பத்திற்கிணங்க, “சிகாகோ உரை சிறப்பிதழாக வெளியிட்டு, பாரதத்தின்‌ ஆன்மிகத்‌ தந்தையும்‌ 
உலகின்‌ ஒப்பற்ற ஆன்மிகத்‌ தலைவருமான சுவாமி விவேகானந்தருக்கு இன்புடன்‌ சமர்ப்பிக்கிறது. 

இந்த இதழில்‌ பல எழுத்தாளப்‌ பெருமக்கள்‌ தங்கள்‌ படைப்புகளை வழங்கியுள்ளனர்‌. சுவாமி விவேகானந்தர்‌ மற்றும்‌ 
அவருடைய சிகாகோ உரைகள்‌ இந்தியாவிலும்‌ உலகிலும்‌ ஏற்படுத்திய நல்மாற்றங்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ இவற்றின்‌ மூலம்‌ 
மக்களைச்‌ சென்றடையும்‌. எழுத்தாளர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ எடுத்துக்‌ கொண்ட கருத்தைச்‌ சுருக்கமாக, சுவையான 
படைப்புகளாக அளித்துள்ளனர்‌. எவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. 

இந்த சிறப்பிதழை வாங்கிப்‌ படிக்கும்‌ வாசகர்கள்‌ தாம்‌ பெற்ற இன்பம்‌ பிறரும்‌ பெற, தமது நண்பர்களுக்கும்‌ உறவினர்‌ 
களுக்கும்‌ பரிசாக அளித்து சுவாமிஜியின்‌ செய்திகள்‌ இன்னும்‌ பலருக்குச்‌ சென்றடைய உதவலாம்‌. - ஆசிரியர்‌ 


ஞீராமகிருஷ்ண விஜயத்தின்‌ வாசகர்களே! அன்பர்களே! உங்களின்‌ தொடர்ந்த அன்பாலும்‌ 
ஆதரவாலும்‌ விஜயம்‌ நூற்றாண்டை நோக்கி வெற்றி நடை போட்டவாறு தனது 98-ஆம்‌ ஆண்டில்‌ 
பயணம்‌ செய்து வருகிறது. வீஜயம்‌ தமிழகத்திலேயே மூத்த ஆன்மிகப்‌ பத்திரிகை. தெய்வ பக்தீயையும்‌, 
தேச பக்தியையும்‌ வளர்ப்பது - ஒது உங்கள்‌ அனுபவம்‌. 

தற்போது செலவுகள்‌ மிகவும்‌ அதிகரித்த போதிலும்‌ விஜயம்‌ லாப நோக்கமற்று, சேவையையே 
குறிக்கோளாகக்‌ கொண்டு வெளீயிடப்பட்ரு வருகிறது. தற்போது விஜயத்தின்‌ நீகிநி்லையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில்‌ 
உள்ளோம்‌. வீஜயத்தீன்‌ நீரந்தர வைப்பு நீதக்கு நல்ல உள்ளம்‌ படைத்த அன்பர்களும்‌ பக்தர்களும்‌ நன்கொடைகள்‌ 
அளித்துள்ளார்கள்‌. கதற்கு உங்களை அன்புடன்‌ வர6வற்கிறோம்‌. அத்துடன்‌ உங்கள்‌ உறவீனர்கள்‌ மற்றும்‌ 
நண்பர்களையும்‌ வைப்பு நீதிக்கு நன்கொடை அளிக்க ஊக்கப்பருத்துங்கள்‌. 

நன்கொடைகளை Sரi கரகர Math என்ற பெயரில்‌ டிடி/செக்‌ எருத்து “ஞீராமகிருஷ்ண விஓயம்‌ நீரந்தர 
வைப்பு நிதி” என்று குறிப்பிட்டு அனுப்பவும்‌. |1(105://00081075.ளால௱ள!்‌.00 என்ற கணைய தளத்தில்‌ நன்கொடைகளை 
நேரடியாகச்‌ செலுத்தலாம்‌. ரூ. 1000-க்கு மேல்‌ நீதியளிப்பவர்களின்‌ பெயர்கள்‌ விஜயத்தில்‌ வெளியீடப்பரும்‌. 


பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தங்களுக்கு அனைத்து நலன்களையும்‌ தந்தருளப்‌ பீரார்த்தீக்கீறோம்‌. 
சுவாமி கேளதமாளந்தர்‌, தலைவர்‌. 


னு, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, 31, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ சாலை, மயிலாப்பூர்‌, சென்னை - 4. ௫ : 2462 1110. 
e-mail : mail@chennaimath.org website : www.chennaimath.org 

1.7.2018 முதல்‌ 31.7.2018 வரை நன்கொடை அளித்தவர்கள்‌  எஸ்‌.சங்கரசுப்ரமணியன்‌, சென்னை 

(பெயர்களுக்கு முன்பு திரு/திருமதி என்று சேர்த்துப்‌ ) சி.கோமதி, மதுரை 

படிக்கவும்‌.) நன்கொடை ரூபாய்‌ மீரா ரமணி, சென்னை 

டி.கே.கிருஷ்ணமூர்த்தி, சென்னை 10,000 ) எம்‌.விவேகானந்தன்‌, கோவை 

ஆர்‌.சேகர்‌ சி.ஏ. ஈரோடு 5,001 । எஸ்‌.வள்ளியம்மாள்‌, விருதுநகர்‌ 

டாக்டர்‌ எஸ்‌.ரம்யா, சென்னை 5,000 ) எஸ்‌.பிரகதா, சென்னை 

டி.ரமணாதீசன்‌, காஞ்சிபுரம்‌ 3,000 ) ஏ.ஆழ்வார்‌, தூத்துக்குடி மாவட்டம்‌. 

டாக்டர்‌ ஏ.பாண்டுரங்கன்‌, பாண்டிச்சேரி 2,400 |) ஏ.சி.சீனிவாசன்‌, வேலூர்‌ 

பி.கவிதா, விழுப்புரம்‌ 2,000 ஏ.விஸ்வநாதன்‌, சேலம்‌ 

வி.கோபால்‌, பெங்களூரு 2,000 ! கே.எஸ்‌.சுவாமிநாதன்‌, சென்னை 

ஆர்‌.ராமமூர்த்தி, சிதம்பரம்‌ 1,500 | பி.கிருத்திகா, திருப்பூர்‌ மாவட்டம்‌ 

சி.நாகராஜ்‌, கோவை 1,500 வி.லெட்சுமி, கன்னியாகுமரி 


<2> ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 அத, 


THE RAMCO CEMENTS LIMITED 


Auras Corporate Centre, V Floor, 98-A, Dr. Radhakrishnan Salai, Mylapore, 
Chennai - 600 004, India. Tel: +91 44 2847 8666 
Website: www.ramcocements.in 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


கல்வி என்பது 
மனிதனிடம்‌ 
ஏற்கெனவே 
இருக்கின்ற 
பூரணத்துவத்தை 
வெளிப்படுத்துவது. 


- சுவாமி விவேகானந்தர்‌ 


மதம்‌ என்பது 
மனிதனிடம்‌ 
ஏற்கெனவே 
இருக்கின்ற 
தெய்விகத்தை 
வெளித்‌ | 


- சுவாமி விவேகானந்தர்‌ 


மராமகிற்வ்ண ஜிஜயம்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ தமிழ்‌ மாத இதழ்‌ 


தொகுதி 98 & இதழ்‌ 9 
அ செப்டம்பர்‌ 2018 * விளம்பி னு புரட்டாசி மீ” 


பொருளடக்கம்‌ 
5 குருதேவர்‌ உருவாக்கிய ஜகத்குரு 
- சுவாமி கமலாத்மானந்தர்‌ 
7 தூய அன்னையின்‌ ஆசிகள்‌ - சுவாமி சேதனானந்தர்‌ 
8 சிகாகோ உரையும்‌ உண்மையான 
மதநல்லிணக்கமும்‌ - சுவாமி கெளதமானந்தர்‌ 
11 சிறுகதைப்‌ போட்டி 2018 - முடிவுகள்‌ 
12 பாரதப்‌ பாரம்பரிய லட்சிய சீர்திருத்தவாதி 
- சுவாமி அபவர்கானந்தர்‌ 
16 வரம்‌ தரும்‌ விநாயகர்‌ - பாலமுருகன்‌ 
18 உலகை உலுக்கிய தெய்விகக்‌ குரல்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ சந்தா விவரம்‌ 


| இந்தியா | நடுக்‌, 
க்கை | சற | 
படை 
பட்டடை வட்ட 
கணவனை [பாகை 


- சுவாமி அனந்தானந்தர்‌ 
22 விஸ்வரூப விவேகானந்தர்‌ - பாமதி மைந்தன்‌ 
26 என்‌ அன்பு கிருஷ்ணா - குருதாசன்‌ 
29 சிகாகோவில்‌ குருக்ஷேத்திரம்‌ - க.ஜெயராமன்‌ 
80 தேச பக்தர்களின்‌ முன்னோடி - ந.கிருஷ்ணமூர்த்தி 
33 கீதை உணர்த்தும்‌ மத நல்லிணக்கம்‌ 

- சுவாமி ஓங்காரானந்தர்‌ 
34 உலகின்‌ பார்வையில்‌ பாரதம்‌ 

- மோகனா சூரியநாராயணன்‌ 
37 இளைஞர்களுக்கான துறவி 

- டாக்டர்‌ திருப்பூர்‌ கிருஷ்ணன்‌ 
39 சத்திய முழக்கம்‌ - செங்கோட்டை ஸ்ரீராம்‌ 


40 ஆன்மிகப்‌ பேரொளி - அரவிந்தன்‌ நீலகண்டன்‌ 

43 ஜைன ஆகமங்கள்‌ உணர்த்தும்‌ மத நல்லிணக்கம்‌ 
- அரவிந்த்‌ ரூபானி 

45 தம்மபதம்‌ உணர்த்தும்‌ மத நல்லிணக்கம்‌ 
- பிக்கு போதி 

46 பெண்மையைப்‌ போற்றுவார்‌; பேதைமையை 
அழிப்பார்‌ -யதீஸ்வரி கிருஷ்ணப்ரியா அம்பா 


49 பைபிள்‌ உணர்த்தும்‌ மதநல்லிணக்கம்‌ 
- ஜான்‌ பிரிட்டோ I 
50 புது உலகை வடிவமைத்த தீர்க்கதரிசி aU ்‌ 
- சுவாமி நீலமாதவானந்தர்‌ ச்‌ 
53 அரவணைப்பின்‌ அறைகூவல்‌ - பத்மன்‌ ௯ 
55 இந்து மதத்தின்‌ திரட்சியாகத்‌ தோன்றியவர்‌ 
- கீழாம்பூர்‌ சங்கர சுப்பிரமணியம்‌ 
57 திருக்குரான்‌ உணர்த்தும்‌ மத நல்லிணக்கம்‌ 
- எஸ்‌.கே. மக்புல்‌ இஸ்லாம்‌ 
58 அந்நியரின்‌ பாசறையில்‌ போதனை 
- முனைவர்‌ வ.வே.சு. 
61 பத்திரிகைகளின்‌ பார்வையில்‌ 
சுவாமிஜி - சுவாமி கமலாத்மானந்தர்‌ 
62 படக்களத்‌: சுவாமிஜியின்‌ சிகாகோ அனுபவங்கள்‌ 
படம்‌ : ஆர்‌.வெங்கட்‌ 


66 இந்து மதம்‌ - சுவாமி விவேகானந்தர்‌ 


வெளிறு சந்தாத்‌ கவ்வை ணா தபால்‌ செலவும்‌ அடக்கம்‌. 


சந்தா, முகவரி மாற்றம்‌, அஞ்சல்வழி புத்தக விவரங்களுக்கு 
044 - 24621110 (Ext : 215) என்ற தொலைபேசி அல்லது 
mail@chennaimath.org என்ற இ-மெயில்‌ மூலம்‌ தொடர்பு 
கொள்ளவும்‌. 


கட்டுரைகள்‌, விளம்பரங்கள்‌ தொடர்பான தகவல்களுக்கு 
044 - 24621110 (Ext : 211) என்ற தொலைபேசி அல்லது 
sr@chennaimath.org என்ற இ-மெயில்‌ மூலம்‌ தொடர்பு 
கொள்ளவும்‌. 


சந்தாத்‌ தொகையை செக்‌ / டி.டி.யில்‌ செலுத்த 
'Sri Ramakrishna Math’ என்ற பெயரில்‌ எடுத்து முழு முகவரி, 
அஞ்சல்‌ குறியீட்டு எண்‌, தொலைபேசி மற்றும்‌ இ-மெயில்‌ 
இருந்தால்‌ அதையும்‌ தவறாது குறிப்பிட்டு எங்களுக்கு 
அனுப்புமாறு கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 
மணியார்டர்‌ (14.0.) மூலம்‌ அனுப்புபவர்கள்‌ 
Sri Ramakrishna Vijayam, Sri Ramakrishna Math, 
No. 31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai - 600004 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌. 


http:/ /donations.chennaimath.org என்ற இணைய தள 
முகவரியில்‌ நன்கொடைகளை நேரடியாகச்‌ செலுத்தலாம்‌. 


மாஸ்டர்‌, விசா கிரெடிட்‌ கார்டுகள்‌ மூலம்‌ மடத்தின்‌ இணைய 
தளத்தில்‌ சந்தா கட்டலாம்‌; நூல்கள்‌ வாங்கலாம்‌. 
www.chennaimath.org, a-mail : mail@chennaimath.org 
Printed by B. Rajkumar, Chennai - 600014 and 
Published by Swami Vimurtananda on behalf of 
Sri Ramakrishna Math Trust, Chennai-600004 and 
Printed at Rasi Graphics Pvt. Limited, 
No.40, Peters Road, Royapettah, Chennai-800014 
and Published at Sri Ramakrishna Math Trust, 
No.31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai-600004. 
Editor : Swami Apavargananda 
ஆசிரியர்‌ : சுவாமி அபவர்கானந்தர்‌ 


<a> ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 அது, 


நரேந்திரரைப்‌ (சுவாமி விவேகானந்தரை) பற்றி 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, “சப்த ரிஷிகளில்‌ ஒருவர்‌ 
உலக நன்மைக்காக நரேந்திரனாகப்‌ பிறந்திருக்‌ 
கிறார்‌... நரேந்திரர்‌ சிவ அம்சம்‌ உடையவர்‌... 
நரேந்திரர்‌ தியான சித்தர்‌... 
நரேந்திரர்‌ 1886-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 
நிர்விகல்ப சமாதி அனுபவம்‌ பெற்றார்‌. அப்போது 
அவருக்கு 23 வயது. 
“இந்திய ஆன்மிகத்தில்‌ 
அனுபவம்‌ நிர்விகல்ப சமாதி” என்று கூறப்படுகிறது. 
நிர்விகல்ப சமாதி அனுபவத்திற்குப்‌ பிறகு 
நரேந்திரர்‌, சதாசர்வ காலமும்‌ தியானத்தில்‌ 
ஆழ்ந்திருக்க வேண்டும்‌ என்று நினைத்தார்‌. 


என்று கூறியிருக்கிறார்‌. 


மிகவும்‌ உயர்ந்த 


இத்தகைய 
எப்படி 
நினைத்துப்‌ பார்க்க முடிந்தது?” என்று 
கேட்டு கடிந்துகொண்டார்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தனது 
மறைவிற்குச்‌ சில நாட்களுக்கு முன்‌, 
பேச முடியாத நிலையில்‌ இருந்தார்‌. 
அப்போது அவர்‌ ஒரு காகிதத்தில்‌, 
“நரேன்‌ உலகிற்குப்‌ போதிப்பான்‌. 


நாடுகிறாய்‌. 


உன்னால்‌ 


முத்தியை 
லட்சியத்தை 


எங்கும்‌ சென்று ஆன்மிக உண்மை 
களைப்‌ பறைசாற்றுவான்‌” என்று 
எழுதிக்‌ காட்டினார்‌. 
அதை நரேந்திரர்‌ மறுத்து, 
அதெல்லாம்‌ முடியாது” என்றார்‌. 
அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, “நீ செய்தே ஆக 
வேண்டும்‌” என்றார்‌. 
இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு, ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
1886 ஆகஸ்ட்‌ 16-ஆம்‌ நாள்‌ மகாசமாதி அடைந்தார்‌. 
அதைத்‌ தொடர்ந்து ஸரீராமகிருஷ்ணரின்‌ 
டர்கள்‌, நரேந்திரர்‌ தலைமையில்‌ :பாராநகர்‌ 
என்ற இடத்தில்‌ மிகவும்‌ சிறிய அளவில்‌ ராம 
கிருஷ்ண மடம்‌ துவக்கினார்கள்‌. அங்கு அவர்கள்‌ 


“என்னால்‌ 


சந்நியாசப்‌ பெயர்களை ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
நரேந்திரர்‌ “சுவாமி விவேகானந்தர்‌' என்ற 
பெயரைப்‌ பிற்காலத்தில்‌ ஏற்றார்‌. 


சுவாமி விவேகானந்தர்‌ எப்போதும்‌ 


எனவே அவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரி இந்த இதழில்‌ இடம்‌ பெற்றுள்ள 


டம்‌, “நான்‌ தொடர்ந்து பல நாட்கள்‌ 
சமாதியில்‌ ஆழ்ந்திருக்க வேண்டும்‌. 


உடம்பைப்‌ பாதுகாப்பதற்காக 


பொன்மொழிகள்‌ யாவும்‌ சுவாமிஜி 
சிகாகோவில்‌ ஆற்றிய சொற்பொழிவு 
களிலிருந்து எடுக்கப்பட்டவை. 


தியானத்தில்‌ ஆழ்ந்திருக்க வேண்டும்‌ 
என்பதையே விரும்பினார்‌. இந்த 
எண்ணத்துடன்‌ அவர்‌ இமயமலைப்‌ 


மட்டும்‌ அவ்வப்போது என்‌ மனம்‌ 
சற்று கழே வர வேண்டும்‌” 
கொண்டார்‌. 

அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, “ச்ச ச்சி நீ பரந்த 
மனம்‌ படைத்தவன்‌ என்று நினைத்தேன்‌. ஆனால்‌ 
இப்படிக்‌ கேட்கிறாயே! இது உனக்குத்‌ தகுமா? நீ 
ஓர்‌ ஆலமரம்போல்‌ பரந்து, வாழ்க்கையில்‌ அடி 
பட்டு அல்லல்படும்‌ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 
நிழல்‌ அளிப்பாய்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌. 


கேட்டுக்‌ 


என்று 


பகுதிகளிலும்‌, வடமாநிலங்களிலும்‌ 
இருந்து 
மேற்கொண்டார்‌. 


தனிமையில்‌ தியான வாழ்க்கையை 


அப்போது அவர்‌, “பொதுவாக மற்ற 
முக்தி 
அடைவதற்காகப்‌ பிறக்கவில்லை. உலகிற்கு நான்‌ 
ஆற்ற வேண்டிய பணி இருக்கிறது” என்பதைப்‌ 


புரிந்து கொண்டார்‌. 


துறவிகளைப்போல்‌, நான்‌ மட்டும்‌ 


சுவாமி விவேகானந்தர்‌ 1891-ஆம்‌ ஆண்டிலி 
ருந்து, இந்தியாவின்‌ பல பகுதிகளுக்கும்‌ செல்ல 


“ஆனால்‌ நீயோ உன்‌ சொந்த நி 


ஆரம்பித்தார்‌. அப்போது அவர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


கள்‌ தங்கள்‌ மதத்தைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


பல சென்று, 


இடங்களுக்கும்‌ 


மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்‌. டால்‌... 


இவ்விதம்‌ அவர்‌ சுமார்‌ நான்கு 
ஆண்டுகள்‌ இந்தியா முழுவதும்‌ 
பரிவ்ராஜகராகப்‌ பயணம்‌ செய்தார்‌. அப்போது 
அவர்‌ இந்திய நிலவிய 
வறுமையை, கல்வி அறிவின்மையை நேரில்‌ 


மக்களிடையே 


கண்டார்‌. இவை அவரைப்‌ பெரிதும்‌ மனம்‌ 
வருந்தச்‌ செய்தன. 
ஆதலால்‌ அவர்‌, “இந்தியா எழுச்சி பெற 
வேண்டுமானால்‌, மக்களுக்கு முதலில்‌ கல்வி 
அளிக்க வேண்டும்‌' என்று நினைத்தார்‌. 
அவ்விதம்‌ மக்களுக்குக்‌ கல்வி அளிப்பதற்குப்‌ 
பணம்‌ தேவை. அதற்கான பணம்‌ திரட்டுவதற்கு 


சந்தாதாரர்கள்‌ கவனத்திற்கு! 
* அன்பு சந்தாதாரர்களான நீங்கள்‌ 

உரிய காலத்தில்‌ உங்களின்‌ 

சந்தாவைப்‌ புதுப்பித்து, விஜயம்‌ 

தொடர்ந்து உங்களுக்குச்‌ 
சேவையாற்றிட உதவுங்கள்‌. 

* முகவரியின்‌ முதல்‌ வரியில்‌ 

உள்ள எண்ணானது (RY என்று 

தொடங்குவது) உங்களின்‌ 

விஜயம்‌ இதழின்‌ சந்தா எண்‌. அந்த 

எண்ணைத்‌ தங்களது எல்லாக்‌ கடிதங்களிலும்‌ 
குறிப்பிடவும்‌. 

* இரு வாரங்களுக்குப்‌ பிறகும்‌ இதழ்‌ 
கிடைக்காவிடில்‌, எங்களிடமிருந்து மாற்று இதழ்‌ 
பெறலாம்‌. இதழ்‌ கிடைக்காதது குறித்து ஒரு 
மாதம்‌ அல்லது அதற்கு மேல்‌ வரும்‌ புகார்கள்‌ 
(வெளிநாட்டுச்‌ சந்தாதாரர்கள்‌ 2 மாதத்திற்கு மேல்‌ 
தெரிவிக்கும்‌ புகார்கள்‌) ஏற்றுக்‌ கொள்ளப்பட 
மாட்டாது. 

தொடர்புக்கு ௫:044- 24621110. Extn : 215 


வேதங்கள்‌ முழங்கு 


இந்தியாவில்‌ வாய்ப்பில்லை. எனவே சுவாமி விவேகானந்தர்‌, 


கூடாது. 


அமெரிக்காவுக்குத்‌ தந்து, 
மக்களிடமிருந்து பணம்‌ பெற்று இந்திய மக்களின்‌ நலனை 


ர | 


மாறாக, 


அமெரிக்காவுக்குச்‌ சென்று பணம்‌ திரட்ட எண்ணினார்‌. 
அவர்‌ அமெரிக்க நாட்டு மக்களிடம்‌ சென்று, “இந்திய 
மக்களுக்காகப்‌ பணம்‌ கொடுங்கள்‌ என்று பிச்சை கேட்கக்‌ 


செல்வத்தை 


இந்திய 


அதற்குப்‌ பதிலாக அமெரிக்க 


ஆன்மிகச்‌ 


உயர்த்த வேண்டும்‌” என்று நினைத்தார்‌. 
அந்த எண்ணத்தை அவர்‌ செயல்படுத்துவதற்கு, சிகாகோ 
சர்வ சமயப்‌ பேரவை அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக 


அமைந்தது. 


இந்தியாவில்‌ பல நூறு ஆண்டுகளாக, “வெளி 
நாடுகளுக்கு இந்து சந்நியாசி செல்லக்‌ கூடாது” 
என்ற கருத்து இருந்து வந்திருக்கிறது. 

இந்த நிலையில்‌ சுவாமி விவேகானந்தர்‌, சர்வ 
பேரவையில்‌  கலந்துகொள்வதற்கு 
அமெரிக்காவுக்குச்‌ சென்றார்‌. 


சமயப்‌ 


இதை அவர்‌, “மேலை நாடுகளுக்கு வந்த 
முதல்‌ துறவி நான்‌. உலக வரலாற்றில்‌ இந்துத்‌ 
துறவி ஒருவர்‌ கடல்‌ கடந்து சென்ற முதல்‌ 
நிகழ்ச்சி இதுவே' என்று ஒரு கடிதத்தில்‌ 
குறிப்பிட்டிருக்கறொர்‌. 

இன்றைக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்பு, 
1893-ஆம்‌ ஆண்டு சிகாகோவில்‌ சர்வசமயப்‌ 
பேரவை நடைபெற்றது. 

அதில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ கலந்து 
கொண்டு சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தியது, 
இந்தியாவிலும்‌ இந்து மதத்திலும்‌ ஒரு மகத்தான 
மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. சிகாகோவில்‌ 
நடைபெற்ற சர்வ சமயப்‌ பேரவை, 
இந்துமதத்தின்‌ வரலாற்றில்‌ 
வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும்‌. 

சிகாகோ சொற்பொழிவுகள்‌ சுவாமிஜியை 


உலகிற்கு அடையாளம்‌ காட்டின - முக்கியமாக 


முக்கியத்துவம்‌ 


இந்தியாவிற்கு அவரை அடையாளம்‌ காட்டின. 
இந்தியாவின்‌ இந்து 
மதத்தின்‌ பெருமையையும்‌ மேற்கு நாடுகள்‌ 
அறிந்துகொள்வதற்கு, சிகாகோ பேரவை நல்ல 
ஒரு துவக்கமாக அமைந்தது. 
பேரவையில்‌ 


பெருமையையும்‌ 


பலர்‌ சொற்பொழிவு 
நிகழ்த்தினார்கள்‌. அவர்களில்‌ முதன்மையான 
வராக சுவாமி விவேகானந்தர்‌ திகழ்ந்தார்‌. 
சிகாகோ பேரவை பற்றி சகோதரி நிவேதிதை, 
“சிகாகோவில்‌ இந்துக்களின்‌ சமயக்‌ கோட்பாடு 
களைப்‌ பற்றிப்‌ பேச ஆரம்பித்தார்‌ சுவாமிஜி. 
அவர்‌ முடிக்கும்போது இந்துமதம்‌ உருவாக்கப்‌ 
பட்டிருந்தது' என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. * 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 <> 


ஜடப்பொருளின்‌ கட்டு அவிழும்போது ஆன்மா நிறைநிலையை அடைகிறது. அதுவே முக்தி. 


கிரண்சந்த்ர தத்தா என்பவர்‌ சுவாமிஜி பற்றி 
எழுதிய மலரும்‌ நினைவுகளில்‌ சுவாமி துரியானந்தர்‌ 
தம்மிடம்‌ இந்த விஷயத்தைக்‌ கூறினார்‌ என்று 
கீழ்க்கண்டவற்றை எழுதியுள்ளார்‌: 

சுவாமிஜி அப்போது மெட்ராஸில்‌ (சென்னை) இருந்‌ 
தார்‌. அவரது பக்தர்கள்‌ அவரை அமெரிக்காவிற்கு அனுப்ப 
ஏற்பாடுகள்‌ செய்து கொண்டிருந்தனர்‌. மேலைநாடுகளுக்‌ 
குப்‌ போகும்படி குருதேவர்‌ கூறிய காட்சியை சுவாமிஜி 
பெற்றிருந்தார்‌. 

ஆனால்‌ இது குறித்து இறுதி முடிவு எடுக்கும்‌ முன்‌ 
தூய அன்னையிடமும்‌ அனுமதி பெற வேண்டுமென்று 
அவர்‌ முடிவு செய்தார்‌. 

அப்போது தூய அன்னை தங்கியிருப்பது ஜெயராம்‌ 
சுவாமிஜிக்குத்‌ 
தெரியவில்லை. எனவே அவர்‌ ஆலம்பஜார்‌ மடத்தில்‌ 
இருந்த சரத்‌ மகராஜுக்கு (சுவாமி சாரதானந்தர்‌) தூய 
அன்னைக்குத்‌ தாம்‌ எழுதியுள்ள கடிதத்தை அவரிடம்‌ 
சேர்க்கும்படி அந்தக்‌ கடிதத்திலேயே குறிப்பிட்டிருந்தார்‌. 
சரத்‌ மகராஜும்‌ ஜெயராம்பாடியிலிருந்த அன்னைக்கு 
அந்தக்‌ கடிதத்தை அனுப்பினார்‌. 

சில நாட்கள்‌ கழித்து தூய அன்னை தனது தம்பி 
காளியிடம்‌, “இன்று நரேனின்‌ கடிதம்‌ வரும்‌. நீ போய்‌ 


பாடியிலா, கல்கத்தாவிலா என்பது 


தபால்காரரிடமிருந்து அதை வாங்கி வா” என்று கூறினார்‌. 

அதற்கு காளி, “இன்று தபால்காரர்‌ வரும்‌ நாள்‌ 
இல்லையே...” என்றார்‌. 

அந்த நாட்களில்‌ வாரம்‌ ஒருமுறை அல்லது இருமுறை 
தான்‌ தபால்காரர்‌ வருவார்‌. அப்படி வரும்‌ தபால்காரர்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில்‌ ஜெயராம்பாடிக்கு வந்த கடிதங்‌ 
களை அந்த ஊர்க்காரர்‌ ஒருவரிடம்‌ கொடுத்துவிடுவார்‌. 
அப்போது மூன்று மைல்கள்‌ தொலைவிலுள்ள ஆனூரில்‌ 
தபால்‌ நிலையம்‌ இருந்தது. 

தூய அன்னை மீண்டும்‌ வலியுறுத்தவே, காளி உள்ளூர்‌ 
தபால்‌ நிலையத்திற்குச்‌ சென்றார்‌. அங்கு தபால்காரர்‌ ஒரு 
கடிதத்தோடு காத்திருந்ததைக்‌ கண்டார்‌. அது தூய 
அன்னையின்‌ முகவரிக்கு வந்தது. உரையின்‌ மேல்‌ 
“அவசரம்‌' என்று எழுதப்பட்டிருந்தது. வியப்புடன்‌ காளி 
அதை வாங்கிக்‌ கொண்டு ஜெயராம்பாடிக்கு வந்தார்‌. 

அன்னையிடம்‌ சென்று, “அக்கா, உனக்குக்‌ கடிதம்‌ 
வந்திருக்கிறது” என்றார்‌. 

அப்போது அன்னை காய்கறி நறுக்கிக்‌ கொண்டி ருந்தார்‌. 
எனவே காளியிடம்‌ அதைப்‌ பிரித்துப்‌ படித்துக்காட்டும்படி 
சொன்னார்‌. கடிதத்தின்‌ செய்தியை அறிந்தபின்‌, “ஒரு 
பேப்பரையும்‌ பேனாவையும்‌ கொண்டு வா, நான்‌ சொல்‌ 
வதை நரேனுக்கு எழுது : நரேன்‌, நிச்சயம்‌ நீ மேலைநாடு 
களுக்குப்‌ போய்‌ ஆக வேண்டும்‌. இது குருதேவரின்‌ 
பணி. இது மனிதகுலத்திற்கு நன்மை அளிக்கும்‌'” என்றார்‌. 

அப்போது அருகில்‌ 


அன்னையின்‌ தாயான 


தூய 
அன்னையின்‌ 
ஆசிகள்‌ 


சுவாமி சேதனானந்தர்‌ 


சியாமாசுந்தரி ஜபம்‌ செய்து கொண்டிருந்‌ 
தார்‌. 
அவர்‌, ““சாரு, நரேனை நீ எங்கு அனுப்பு 
கிறாய்‌? அந்த நாடு ஏழு கடலையும்‌ 13 
ஆறுகளையும்‌ தாண்டி அல்லவா உள்ளது?” 


அன்னை கூறியதெல்லாம்‌ கேட்ட 


என்றார்‌. 

அதற்குத்‌ தூய அன்னை கூறினார்‌: 
“நேற்று இரவு குருதேவர்‌ என்‌ முன்‌ தோன்றி 
“நாளை நரேனிடமிருந்து கடிதம்‌ வரும்‌. 
இது அன்னை காளியின்‌ பணி. அது மனித 
குலத்திற்கு நன்மை அளிக்கும்‌. அவன்‌ 
போவதற்கு நீ அனுமதி கொடு என்று 
கூறினார்‌.” 

பிறகு தூய அன்னை அந்தக்‌ கடிதத்தை 
சரத்‌ மகராஜிடம்‌ அனுப்பி, அவரை 
மெட்ராஸிலிருக்கும்‌ சுவாமிஜிக்கு அதனை 
அனுப்பும்படிக்‌ கூறினார்‌. 

தமிழில்‌: அம்பலவன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 7 


முக்தி என்பது நிறைவுறாத நிலையிலிருந்தும்‌ மரணத்திலிருந்தும்‌ துன்பத்திலிருந்தும்‌ விடுதலை. 


தூயவர்களும்‌ மாசற்றவர்களும்‌ இந்தப்‌ பிறவியிலேயே கடவுளைக்‌ காண்கின்றார்கள்‌. 


சர்வமத பாராளுமன்ற கூட்‌ 


நவம்பர்‌ 
டோரொன்டோவில்‌ நடக்கவுள்ளது. அதன்‌ 
முன்னோடியாக உலகளாவிய மத நம்பிக்கைகளை 
இணைப்பதற்காக மத நல்லிணக்க நிகழ்ச்சி ஒன்று 
ராஜ்கோட்‌, ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமத்தில்‌ நடை 
பெற்றது. அதில்‌ ஸ்ரீமத்‌ சுவாமி கெளதமானந்தஜி 
மகராஜ்‌ கடந்த ஜுன்‌ 24-ம்‌ தேதி ஆற்றிய உரை: 
பல தேசங்களிலிருந்து வந்துள்ள மதிப்பிற்‌ 
குரிய பிரதிநிதிகளே! சகோதர, சகோதரிகளே! 
கொலம்பியன்‌ கண்காட்சியின்‌ ஒரு பகுதியாக 
செப்டம்பர்‌ 1893-ல்‌ சிகாகோவில்‌ நடைபெற்ற 
மாபெரும்‌ உலக சர்வமத மகாசபையை நாம்‌ 


இன்று நினைவுகூர்கிறோம்‌. 

கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்டுபிடித்த 
400-ஆம்‌ 
கொண்டிருந்தது அமெரிக்கா. கண்காட்சியின்‌ ஒரு 


ஆண்டைக்‌ கொண்டாடிக்‌ 
பகுதியாக சர்வமத கூட்டத்திற்கான திட்டம்‌ 
வகுக்கப்பட்டபோது அதற்குக்‌ கடும்‌ எதிர்ப்பு 
தெரிவிக்கப்பட்டது. 

பேப்டிஸ்ட்‌ பிரிவு இதில்‌ பங்கு கொள்ள 
மறுத்தது. ரஷ்யாவைச்‌ சேர்ந்த பழைமைவாத 
(Orthodox Church) சர்ச்‌ எந்தப்‌ பிரதிநிதியையும்‌ 
அனுப்பவில்லை. ஆங்கிலேய காண்டர்பரியின்‌ 
ஆர்ச்‌ பிஷப்‌, “சம அந்தஸ்து உடைய மதங்கள்‌ 
மட்டுமே இத்தகைய ஒரு மகாசபையில்‌ கலந்து 
கொள்ள முடியும்‌. அப்படி இல்லாததால்‌ கலந்து 
கொள்ள இயலாது” என்றார்‌. 

“ஏசுவிற்கு எதிரான வஞ்சகத்‌ திட்டம்‌ என்று 
ஹாங்காங்‌ பாதிரியார்கள்‌ கண்டித்தனர்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பரம்பொருளின்‌ திருவுளப்படி சர்வமத 
மகாசபை சிகாகோவில்‌ செப்டம்பர்‌ 11 முதல்‌ 27 
வரை வெற்றிகரமாக நடைபெற்றது. 

“மத நல்லிணக்கம்‌” என்ற பிரசித்தமான செய்தி 
உலக மதத்‌ தலைவர்களுக்கு இச்சபையின்‌ மூலம்‌ 
திடைத்தது என்பதை வரலாறு மூலம்‌ அறிகிறோம்‌. 

இந்தச்‌ செய்தியை முழங்கியது மட்டுமின்றி, 
அமெரிக்காவிலும்‌ ஐரோப்பாவிலும்‌ வெற்றிகர 


டம்‌ இந்த வருடம்‌ 
ஒன்று முதல்‌ ஏழாம்‌ தேதி வரை ॥ 


்‌ 
டி 


| 


மாகப்‌ போதித்தவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 
அடுத்து வந்த கால கட்டத்தில்‌ சுவாமிஜி 
யின்‌ செய்தி மறைந்தது போல்‌ தோன்றினாலும்‌ 
உலகத்தின்‌ நீடித்த அமைதியையும்‌, செழிப்பை 
யும்‌ பற்றி சிரத்தையுடன்‌ சிந்திப்பவர்களின்‌ 
கவனத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ சுவாமிஜியின்‌ 
செய்தி மீண்டும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளது. 
“மத நல்லிணக்கம்‌” என்ற விலை மதிப்பற்ற 
செய்தியைப்‌ பரப்புவதற்கான ஒரு முயற்சியே 
இந்த மாநாடு. மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌ இதனை 
வரவேற்கிறேன்‌. சமயங்களின்‌ வேற்றுமையில்‌ 
ஒற்றுமை காண விழையும்‌ அந்த தெய்விகக்‌ 
குரல்‌ மனிதகுலத்தை விழித்தெழச்‌ செய்வதில்‌ 
வெற்றி பெற விரும்புகிறேன்‌. 
ஆர்கெஸ்ட்ரா இசையில்‌, 
சந்தம்‌, சுருதி போன்றவை எல்லா இசைக்‌ 
கருவிகளிலும்‌ பின்பற்றப்படுவதால்‌ ஓர்‌ இசைவு 
இருக்கும்‌. அதுபோல 
பின்னணியில்‌ உள்ள அடிப்படையான ஆன்மிக 
அவற்றின்‌ 
இடையே உள்ள இசைவைக்‌ காண முடியும்‌. 


அடிப்படை 


பல சமயங்களின்‌ 


விழுமியங்களுக்குச்‌ சென்றால்‌, 
வீணை, 
ஹார்மோனியம்‌, பியானோ 
ஆகியவை வெளித்தோற்றத்தில்‌ பலவிதமாக 


இசைக்கருவிகளான வயலின்‌, 


கிடார்‌, சிதார்‌, 


இருந்தாலும்‌ ஆர்கெஸ்ட்ராவில்‌ இணையும்‌ 
போது ஒரே இனிமையான இசையை 
வழங்குகின்றன. 

அதுபோலவே சமயங்களும்‌, நூல்கள்‌, 


வடிவங்கள்‌, சடங்குகள்‌, கோயில்கள்‌, சர்ச்சுகள்‌ 
என்ற அளவில்‌ வேறுபட்டு இருக்கின்றன. 
எனினும்‌ பின்பற்றுபவர்களிடம்‌ அவை தோற்று 
விக்கும்‌ அன்பு, தயை, தியாகம்‌, சேவை மற்றும்‌ 
ஆன்மிக ஞானம்‌ 
ஆச்சர்யத்துக்குரியவை. 


ஆகியவை 


8 சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


இனம்‌, மதம்‌, நாடு என்ற எல்லைகளைக்‌ கடந்து 
அன்பும்‌, 
கொண்டவர்களான மிகச்‌ சிறந்த ஆண்களையும்‌, 


பண்பில்‌ சிறந்தவர்களாக, தயையும்‌ 
பெண்களையும்‌ அவை உருவாக்குகின்றன. 
அனைத்து சமயங்களும்‌ உயரிய தூய்மையும்‌, 
புனிதமும்‌, அன்பும்‌, தயையும்‌ கொண்ட ஆண்களை 
யும்‌ பெண்களையும்‌ உருவாக்கியுள்ளன. இதனைக்‌ 
கொண்டு அனைத்து சமயங்களும்‌ அடிப்படையில்‌ 
இருப்பதில்‌ 
ஒன்றே என்று நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


நல்லனவாகவும்‌ உண்மையாகவும்‌ 


பின்பற்றுபவர்கள்‌ நிறைநிலையை 


மட்டுமே 


தன்னைப்‌ 
முறையில்‌ 


அடையக்‌ 


ஒவ்வொரு சமயமும்‌ வேறுபடுகிறது. 


கற்பிக்கும்‌ 


ஒருவரை பைபிளோ, குரானோ, வேதங்களோ 
இன்னொருவரை 
ஞாயிறுதோறும்‌ சர்ச்சுக்கு அல்லது வெள்ளிக்கிழமை 


படிக்கப்‌ பரிந்துரைக்கலாம்‌. 
மசூதிக்கோ, எல்லா தினங்களிலும்‌ கோயிலுக்கோ 
போகச்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌ இறுதி நோக்கம்‌ 
முழு அனுபூதி. அதனை அடையும்‌ மாந்தர்கள்‌ 
தாங்கள்‌ புனிதமடைந்து கொண்டிருப்பவர்களாக, 
மரணமற்றவர்களாகத்‌ தங்களுக்குள்‌ எல்லையற்ற 
ஆனந்தத்தையும்‌, அமைதியையும்‌ அனுபவிப்பவர்‌ 
களாக இருப்பர்‌. இவர்களே உண்மையான 
சமயத்தின்‌ புனித படைப்புகள்‌. 

இறையனுபூதி பெற்றவர்கள்‌ அனைத்து 
சமயங்களுக்கும்‌ சொந்தமானவர்கள்‌. 
ஏனென்றால்‌ ஒவ்வொரு மனிதனுள்ளும்‌ ம்‌ 
ஏற்கனவே உள்ள தெய்விகத்தை 
விழிப்படையச்‌ செய்வதே ஒவ்வொரு 
சமயத்தின்‌ லட்சியம்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டவர்கள்‌. 

அதனால்‌ எல்லாச்‌ சமயத்தினரிடமும்‌ 
அவர்களின்‌ அன்பு சமமாகப்‌ பாய்கிறது. 
அவர்கள்‌ ரிஷி முனிவர்கள்‌, சாதுக்கள்‌, 
புனிதர்கள்‌, பக்தர்கள்‌ என பல மதங்களில்‌ 
பலவாறாக அழைக்கப்படுகின்றனர்‌. 


ஆரிய ] 
TRS Dp 
3 


ச 


இவர்கள்‌ சமயங்களில்‌ ஒற்றுமையை 


வெளிப்படுத்துவார்கள்‌. சிறந்த ஆன்மிக 


("3௧20 


அலி inter-faith Harmony for 


ப a Global Civilization 


A Pre-Parllament Event 


ப] 


குக்கு க 
த ட்‌ 


அறிவு, அன்பு, கொண்டவர்களை 


உருவாக்கும்‌ சக்தி கொண்டவர்களாகத்‌ திகழ்வர்‌. 


தயை 


உலக மதங்கள்‌ உருவாக்கிய ஞானிகள்‌, 
மடாதிபதிகளின்‌ வாழ்க்கைகளைக்‌ காணும்‌ 
போது அனைத்து மதங்களும்‌ “இறையனுபூதி' 
என்ற லட்சியத்தை நோக்கிச்‌ செல்கின்றன 
என்று நம்புகிறோம்‌. அதனால்‌ எல்லா மதங்‌ 
களும்‌ உண்மையும்‌, உயர்ந்ததுமாக ஆகின்றன. 
இந்தியாவில்‌ பல ஆயிரம்‌ வருடங்களுக்கு 
முன்பே வேத காலத்து ரிஷிகள்‌ இதை 
உணர்ந்துள்ளனர்‌. உலகின்‌ மிகப்‌ பழமையான 
ரிக்‌ வேதத்தில்‌ இது குறிப்பிடப்பட்டுள்ளது. 
“ஏகம்‌ ஸத்‌ விப்ரா: பஹுதா வதந்தி' - இதன்‌ 
பொருள்‌: “இறைவன்‌ ஒருவரே, ரிஷிகள்‌ பல 
நாமங்களில்‌ அவரை அழைக்கின்றனர்‌. 
இந்தியாவில்‌ ஏற்பட்ட சைவம்‌, வைணவம்‌, 
சாக்தம்‌, புதிய சமயங்களான சமணம்‌, புத்த 
மதம்‌, சக்யெம்‌, ஆர்ய சமாஜம்‌ போன்ற பல 
பிரிவுகள்‌ இந்த 
கொண்டன. இதன்‌ மூலம்‌ இந்திய சமய மற்றும்‌ 
கலாச்சாரத்தில்‌ வாழ்ந்தவர்களிடையே ஒரு 
சமய இசைவு இருந்ததைக்‌ காண முடியும்‌. 
உலக 


உண்மையைக்‌ கண்டு 


மதங்களின்‌ இசைவைத்‌ தனது 
அசாதாரணமான ஆன்மிக அனுபூதியினால்‌ 
வெளிப்படுத்திய சமீப கால தீர்க்கதரிசி 
தான்‌ பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. 
சைவம்‌, வைணவம்‌, சாத்தம்‌ 
போன்றவற்றில்‌ உள்ள இசைவு, 
ஹிந்து மதம்‌, இஸ்லாம்‌, 
கிறிஸ்தவம்‌, புத்த மதத்தினூடே 
உள்ள இசைவு, ஞான, பக்தி, கர்ம, 
ராஜ யோகங்களிடையே உள்ள 
இசைவு, அத்வைதம்‌, விசிஷ்டாத்‌ 
வைதம்‌, துவைதம்‌ போன்றவற்றில்‌ 
உள்ள இசைவு இவற்றைத்‌ தன்‌ 
வாழ்க்கையின்‌ மூலம்‌ போதித்தார்‌. 
பின்பற்றி 


அவற்றின்‌ உயர்ந்த உண்மைகளை 


பல சமயங்களைப்‌ 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


மரணம்‌ என்பது ஒர்‌ உடலிலிருந்து மற்றோர்‌ உடலுக்கு இடம்‌ பெயர்தலே ஆகும்‌. 


மக்கள்‌ சேவையில்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடத்துடன்‌ 
சேர்ந்து செயலாற்ற உங்களை வரவேற்கிறோம்‌! 


அன்பர்களே, உங்களுக்கும்‌ உங்கள்‌ குடும்பத்தினருக்கும்‌ ஆசிகள்‌ உரித்தாகட்டும்‌! 

சென்னை, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 120 ஆண்டுகளுக்கும்‌ மேலாக ஏழை 
மக்களுக்கான கல்வி, மருத்துவம்‌, ஆன்மிகம்‌ மற்றும்‌ சுய முன்னேற்ற நூல்களை 
வெளியிடுதல்‌, மாணவர்களுக்குக்‌ கல்வியுடன்‌ நமது பண்பாடு, இசை, 
நுண்கலைகள்‌, மற்றும்‌ சமூக சேவை உணர்வுகளைப்‌ போதித்தல்‌, பண்பாட்டு 
நிகழ்ச்சிகள்‌, இயற்கைச்‌ சீற்றத்திற்கான நிவாரணப்‌ பணிகள்‌ மற்றும்‌ பக்தி 
நிகழ்ச்சிகள்‌ போன்ற பல துறைகளில்‌ தொண்டாற்றி வருகிறது. 

மடத்தின்‌ செயல்பாடுகள்‌ தொடர்ந்து நடைபெறுவதற்கும்‌, மேலும்‌ 
சேவைகளைப்‌ பெருக்குவதற்கும்‌ உங்களைப்‌ போன்ற நல்ல உள்ளங்களின்‌ நிதி 
உதவி மடத்திற்குத்‌ தேவைப்படுகிறது. மடத்திற்கான உங்களது நிதி உதவி பகவான்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நீங்களே நேரில்‌ வந்து ஆற்றும்‌ அரிய சேவையே ஆகும்‌. 

கீழ்க்காணும்‌ சேவைகளுக்கு உங்களின்‌ தாராளமான நன்கொடையை 


வேண்டுகிறோம்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ சேவைகள்‌ செலவு விவரங்கள்‌ உங்களது பங்களிப்பு 
900 ஏழை மாணவிகளுக்கான விவேகானந்தா நூற்றாண்டு மாதச்‌ செலவு ரூ. 7,20,000/- ரூ. 8000/- 
பெண்கள்‌ மேல்‌ நிலைப்‌ பள்ளி நடத்துவதற்கு ஒரு மாணவிக்கு ரூ. 800/- 10 மாணவிகளுக்கு 
350 பின்தங்கிய ஏழைக்‌ குழந்தைகளுக்கான மாதச்‌ செலவு ரூ. 2,80,000/- ரூ. 8000/- 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ தேசியப்‌ பள்ளி நடத்துவதற்கு ஒரு மாணவருக்கு ரூ. 800/- 10 மாணவிகளுக்கு 
தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்டுக்‌ குணமடைந்த 120 மாதச்‌ செலவு ரூ.1,20,000/- ரூ. 10,000/- 
பேர்களுக்கான மறுவாழ்வு சேவை மற்றும்‌ வைத்தியச்‌ செலவு ஒரு பயனாளிக்கு ரூ. 1000/- | 10 பயனாளிகளுக்கு 
மடத்து மருத்துவமனையில்‌ தினமும்‌ 600 - 800 ஏழை மாதச்‌ செலவு ரூ. 5,40,000/- ரூ. 9,000/- 
நோயாளிகளுக்கான சேவை ஒரு நோயாளிக்கு ரூ. 900/- | 10 நோயாளிகளுக்கு 
கிராமப்புற மாணவிகளுக்கான உதவி செவிலியர்‌ பயிற்சி - ஒரு பிரிவுக்கு ரூ. 7,50,000/- ரூ. 25,000/- 
ஒரு பிரிவில்‌ 30 மாணவிகள்‌ - 6 பிரிவுகள்‌ ஒரு மாணவிக்கு 
மெய்யூர்‌ கிராம மையம்‌ - மருத்துவம்‌, கல்வி, பெண்கள்‌ மேம்பாடு | மாதச்‌ செலவு ரூ.1,00,000/- ரூ. 5000/- 
& குடிப்‌ பழக்கத்திலிருந்து நிவாரணம்‌ - 100 பயனாளிகள்‌ ஒரு பயனாளிக்கு ரூ.1000/- 5 பயனாளிகளுக்கு 
ஸ்ரீராமகிருஷ்ணருக்குத்‌ தினசரி பூஜை, நைவேத்தியத்திற்கான செலவு ரூ. 10,000/- 
சுமார்‌ 200 பக்தர்களுக்குத்‌ தினசரி அன்னதானம்‌ ரூ. 10,000/- 
சுமார்‌ 500 பக்தர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரசாதம்‌ ரூ. 10,000/- 
மடத்தின்‌ 50 சாதுக்களுக்குத்‌ தினசரி சேவை ரூ. 5,000/- 
மடம்‌, கோயில்‌ தினசரி பராமரிப்பு ரூ. 4,000/- 


உங்கள்‌ நன்கொடைகளைப்‌ பணமாகவே, “ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌” என்ற பெயரில்‌ செக்‌ மூலமாகவோ அனுப்பலாம்‌. 
மேலும்‌ hitps://donations.chennaimath.org// என்ற இணைய தள முகவரி மூலமும்‌ செலுத்தலாம்‌. 
நன்கொடைகளை அனுப்பிய பின்‌ உங்களுடைய முகவரி, இ-மெயில்‌, PAN எண்‌ ஆகியவற்றை எங்களுக்குத்‌ தெரிவிக்கவும்‌. 


| நன்கொடைகளுக்கு வருமான வரி சட்டப்‌ பிரிவு 80 6 -யின்‌ கீழ்‌ வரிவிலக்கு உண்டு. |] 


பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தங்களுக்கு அனைத்து நலன்களையும்‌ தந்தருளப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 
இறைவன்‌ தொண்டில்‌, 


சுவாமி கெளதமானந்தர்‌, தலைவர்‌ 
ஒ 


ன, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 


31, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ சாலை, மயிலாப்பூர்‌, சென்னை - 600 004. Ph : 2462 1110. 
Email : maill@chennaimath.org website : www.chennaimath.org 
https://donations.chennaimath.org மேலும்‌ தொடர்புக்கு : 87785 82194 


உணர்ந்து அவை ஒன்றுக்கொன்று 
ஏற்புடை 
யவையே என்று அனைத்தையும்‌ 


முரணானவை அல்ல, 


பயிற்சி செய்து பின்பற்றி பிரத்யட்ச 


மாகக்‌ காட்டினார்‌. மதம்‌ என்பது 


புத்தகத்திலோ, நம்பிக்கையிலோ 
அல்ல தன்னுள்‌ உண்மையை 
அனுபவப்பூர்வமாக உணர்வதே 
என்பதைக்‌ காட்டினார்‌. 

அனைத்துச்‌ சமயங்களின்‌ 
“இறைவனை அடைதல்‌” என்ற 
லட்சியத்தை அடைவதற்கு 


ஸு ரீராமகிருஷ்ணரின்‌ வாழ்க்கையும்‌ 
செய்தியும்‌ நமக்கு ஒரு சிறந்த 
வழியைக்‌ காட்டுகின்றன. 
“அனைத்து மதங்களின்‌ இசைவே 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌. 


உருவானவர்‌ 
என்பார்‌ 
அதனால்தான்‌ அவரின்‌ சர்வமத 
நல்லிணக்கச்‌ செய்தி உலக முழுவதும்‌ 
வரவேற்கப்படுகிறது. 

நவீன யுகத்தில்‌ அனைத்து நாட்‌ 
டிற்கும்‌ மத நல்லிணக்கம்‌ பற்றிய 
செய்தி என்பது அவசரக்‌ தேவை 
என்பதை உணர்த்தியதுதான்‌ 
அமெரிக்காவில்‌ 2001, செப்டம்பர்‌ 
11-ல்‌ நடந்த துர்ச்சம்பவம்‌. 

நவீன உலகில்‌ மனித இனம்‌ தன்‌ 
னைத்‌ தானே அழித்துக்‌ கொள்வதி 
லிருந்து காப்பாற்றக்‌ கூடியது இந்திய 
தீர்வான “மத நல்லிணக்கமே என்ற 
உண்மையைச்‌ சிறந்த வரலாற்றுப்‌ 
பேராசிரியரான அர்னால்ட்‌ டாயன்பி 
வலியுறுத்தினார்‌. 

சர்வமத சபை மூலம்‌ மத 
நல்லிணக்கத்தை உலக முழுவதும்‌ 
பரவச்‌ செய்வதில்‌ ஆர்வத்துடன்‌ 
இருப்‌ 
பதில்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. நமது 


உள்ள உங்களுக்கிடையே 


முயற்சி வெற்றியடையட்டும்‌ என்று 


எல்லாம்‌ வல்ல இறைவனை 
பிரார்த்தனை செய்கிறேன்‌. வரும்‌ 
காலத்தில்‌ நிலைக்கும்‌ 
ஆனந்தத்தையும்‌, செழிப்பையும்‌ 
உலகம்‌ உணர்ட்டும்‌. 


என்றும்‌ 


இறைவன்‌ நம்‌ அனைவரையும்‌ 

ஆசிர்வதிப்பாராக. 
ஓம்‌ சாந்தி! ஓம்‌ சாந்தி! ஓம்‌ சாந்தி! 
தமிழில்‌: ராஜராஜேஸ்வரி 


ஆதில ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ நடத்திய சிறுகதைப்‌ போட்டி 
வழக்கம்போல படைப்பாளிகளிடையே பெரும்‌ வரவேற்பைப்‌ 
பெற்றது. 


இந்த வருட 2018-ஆம்‌ ஆண்டு சிறுகதைப்‌ போட்டி தனிச்சிறப்பு 
வாய்ந்தது. இது சுவாமி விவேகானந்தர்‌ சிகாகோவில்‌ சர்வ சமயப்‌ 
பேரவை உரைகளின்‌ 125-வது ஆண்டு கொண்டாட்டத்தின்‌ ஓர்‌ 
அம்சமாக விளங்கியது. 

ஆம்‌, இந்த வருட கதைப்‌ போட்டியில்‌ கீழ்க்கண்ட தலைப்புகளில்‌ 
சிறுகதைகள்‌ எழுதுமாறு எழுத்தாளர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. 

1. சிகாகோ உரைகளின்‌ சிறப்பு 

2. இந்து மதத்தின்‌ மேன்மை 

3. சுவாமிஜி காட்டும்‌ சமய நல்லிணக்கம்‌ 

4. பிரிவினைவாதத்தின்‌ மோசமான விளைவுகள்‌ 

- ஆகிய தலைப்புகளில்‌ இன்றைய காலகட்டத்திற்கு சுவாமிஜி 
யின்‌ உரைகள்‌ தரும்‌ தீர்வுகளையும்‌, அவை எவ்வளவு தூரம்‌ 
மக்களின்‌ மனங்களில்‌ சாதகமான மாறுதல்களை ஏற்படுத்தியுள்ள 
என்பதையும்‌ விளக்குவதாகவும்‌ சிந்திக்க வைப்பதாகவும்‌ பல 
கதைகள்‌ இருந்தன என்பதை மகிழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறோம்‌. அடுத்த இதழிலிருந்து பரிசு பெற்ற கதைகள்‌ 
விஜயத்தில்‌ வெளிவரும்‌. - ஆசிரியர்‌ 


ல ட த | 
முதல்‌ பரிசு ரூ.10,000/- இரண்டாம்‌ பரிசு ரூ.8,000/- 


மூன்றாம்‌ பரிசு 
கொடைக்கல்‌ க.சேகர்‌, சொ.கலைவாணி சொக்கலிங்கம்‌ ரூ.6,000/- 
நெமிலி, திசையன்விளை அஞ்சல்‌, R.ராமசாமி, 
வேலூர்‌ மாவட்டம்‌. திருநெல்வேலி. மதுரை. 


ஆறுதல்‌ பரிசு - ரூ.1000/- பெறுபவர்கள்‌ 


துடுப்பதி ரகுநாதன்‌ 


கோவை. 


மைதிலிநாராயணன்‌, 


ஸ்ரீரங்கம்‌, திருச்சி. 


௧. ஒப்பிலி அப்பன்‌, 
காஞ்சிபுரம்‌. 


ர: 


௮. யாழினி பர்வதம்‌ R. ராகவேந்திரன்‌, உமா அரசு 
கே.கே.நகர்‌ கிழக்கு, கோவை. திருப்புத்தூர்‌, 
சென்னை. சிவகங்கை. 


AA 


A 


கீழ்திசை நாடுகளின்‌ அவசரத்‌ தேவை மதமல்ல, தேவையான மதம்‌ அவர்களிடம்‌ உள்ளது. 


பிறர்‌ மதங்களை வெறுக்காமல்‌ மதிக்க வேண்டும்‌ என்னும்‌ கொள்கையை இந்துக்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


வரி அலமு 


நமது தேசத்திற்கு பண்டையகால முதற்‌ 
கொண்டு வருகை தந்த மெகஸ்தனிஸ்‌, 
யுவான்‌ சுவாங்‌, அபுல்பாசல்‌, வில்லியம்‌ 
ஜோன்ஸ்‌, ஜேம்ஸ்‌ மில்‌, மாக்ஸ்முல்லர்‌ 
போன்ற 
குறிப்புகள்‌ நமது நாட்டில்‌ நிலவி 
வந்த அன்றைய உயர்தர நாகரிகம்‌ 
மட்டுமன்றி, பண்பாடு, நம்‌ நாட்டு 
மக்களுக்கு சத்தியத்திலிருந்த 
ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த நேர்மை 
போன்றவற்றைப்‌ பறை 
சாற்றுகின்றன. 

இந்து 
ஆதாரம்‌ தர்மம்‌ - ஒழுக்க நெறி - ஆன்ம 
வித்தை - அனுபூதிதான்‌. இதனைப்‌ 
மற்றும்‌ இடைக்கால 
இந்தியர்கள்‌ ஒருபோதும்‌ மறவாமல்‌ போற்றிக்‌ 
கடைப்பிடித்து வந்தனர்‌. அதனால்தான்‌ 


அயல்நாட்டினரின்‌ 


பாரம்பரியத்தின்‌ மைய 


பண்டைய 


காலங்காலமாக மற்ற தேசங்களைக்‌ காட்டிலும்‌ எல்லா 
விதத்திலும்‌ உயர்‌ நிலையில்‌ நம்‌ தேசம்‌ தொடர்ந்து 
இருந்து வந்துள்ளது. 
பண்பாடு அல்லது 
நாட்டின்‌ கலாச்சாரம்‌ 


பாரம்பரியம்‌ என்பது ஒரு 
ஒரு குறிப்பிட்ட இலக்கை 
நோக்கித்‌ தொடர்ந்து பயணிப்பதைக்‌ குறிக்கிறது. 

மனிதனின்‌ அகத்தில்‌ புதைந்துள்ள தெய்விகத்தை 
அறிந்து, அதனை வாழ்வில்‌ எல்லா நிலைகளிலும்‌ 
வெளிப்படுத்தி, பின்‌ முக்தி அடைவதே பாரதத்தின்‌ 
இலக்கு. 

இந்த இலக்கை மையமாகக்‌ கொண்டே பாரதத்தின்‌ 
முழு பாரம்பரியமும்‌, தர்மம்‌ என்கின்ற லட்சியத்தை 
மையமாகக்‌ கொண்டு செயல்பட்டு வந்தது. 

“தாங்கி நிற்பது 
என்கின்றன சாஸ்திரங்கள்‌. இது தனிமனித தர்மம்‌, 
குடும்ப தர்மம்‌, சக தர்மம்‌, ராஜ அல்லது தேசிய 
தர்மம்‌, மனித சமுதாயத்திற்கான தர்மம்‌ என்று பல 
வகைப்படும்‌. 


எதுவோ அதுவே தர்மம்‌ 


சத்தியம்‌, அகிம்சை, பஞ்ச யக்ஞம்‌, தார்மீக நெறியில்‌ 
பொருள்‌ ஈட்டுவது, விருந்தோம்பல்‌, தானம்‌, அனைவரி 
டத்திலும்‌ இணக்கம்‌, வாய்மை, ஈகை, தீயவற்றைத்‌ 
தவிர்த்தல்‌ போன்றவை தனிமனிதர்கள்‌, குடும்பங்கள்‌ 
மற்றும்‌ சமூகம்‌ கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள்‌. 

தேச நன்மைக்காகப்‌ பல விஷயங்களைத்‌ தியாகம்‌ 
செய்து, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும்‌ செயல்‌ 
களில்‌ ஈடுபட்டு, அதை நடைமூறைப்படுத்துவதே 
நாட்டை ஆள்பவர்களின்‌ ராஜதர்மம்‌. 

இந்த தர்மங்கள்‌ யாவும்‌ ஒரு மனிதன்‌ தனது 
அகங்காரத்தை விட்டுவிட்டு, எல்லோருக்கும்‌ நன்மை 
அளிக்கும்‌ செயலை மேற்கொள்வதற்காக ஏற்பட்டன. 


12- 


பாரதப்‌ பாரம்பரிய 


லட்சிய 


சாதிருத்தவாதி 


“பரோபகாரார்த்தம்‌ இதம்‌ சரீர்ம்‌' - உலகத்‌ 
“தொண்டு செய்வதற்கே இந்த உடம்பு பெறப்‌ 
பட்டு உள்ளது” என்றே பாரதப்‌ பாரம்பரியத்தில்‌ 
சிறுவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டது. 


“பரோபகார: புண்யாய பாபாய பரபீடனம்‌'- 
இதன்‌ அர்த்தம்‌: 
வேண்டுமென்றால்‌ தொண்டு செய்‌. பாவத்தைச்‌ 
சேர்க்க வேண்டுமென்றால்‌ மற்றவர்களுக்குத்‌ 
துன்பத்தைக்‌ கொடு” என்பதுதான்‌. 


“புண்ணியம்‌ சம்பாதிக்க 


இத்தகைய தர்மங்களைப்‌ பாரத சமுதாயம்‌ 
கடைப்பிடித்ததால்தான்‌ தாவர இனங்களும்‌, நீர்‌ 
நிலைகளும்‌, கால்நடை இனங்களும்‌ செழிப்பாக 
இருந்தன. மேலும்‌ பண்டைய முன்னோர்கள்‌ 
தேவ சக்திகளின்‌ 


அம்சங்களாகப்‌ போற்றினார்கள்‌. 


அவை யாவற்றையும்‌ 

இவ்விதம்‌ தர்மம்‌ என்பது பாரதயர்களின்‌ 
வேர்‌ வரை ஊறியிருந்தது. பாரத மதம்‌ அல்லது 
இந்து மதம்‌ ஒருவர்‌ தன்னுள்‌ இருக்கின்ற 
ஆன்மாவை அறிந்து அதில்‌ நிலைபெறுவதற்கான 
வழியைக்‌ காட்டுகிறது. 

பண்டைய பாரத சமுதாயம்‌ தர்மம்‌, அர்த்தம்‌, 
முக்தி ஆகியவற்றில்‌ 
பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்திர ஆகிய 
வர்ணமுறைகளோடு பிரம்மசரியம்‌ முதலிய 
ஆசிரம தர்மங்களையும்‌ குறிப்பாக சந்நியாசத்தை 
யும்‌ சிகரமாகப்‌ போற்றி வந்தது. 


பயணித்து, 


காமம்‌, 


சாதிப்பிரிவுகள்‌ அவரவர்‌ தொழிலின்‌ அடிப்‌ 
இருந்தன. எனவே ஒருவரை 
। யொருவர்‌ சார்ந்து வாழ்ந்தனர்‌. ஆங்கிலேயர்கள்‌ 
| காலம்வரை இந்த வர்ணமுறை அனைத்து வித 
| மக்களையும்‌ ஒன்றிணைத்து வந்தது. பலவித 


படையில்‌ 


மான தொழில்களைக்‌ காத்துத்‌ தேவையற்ற 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


கடவுளின்‌ கருணை 


போட்டிகளைத்‌ தவிர்த்தது. இந்த முறை 


பல்வேறு வேற்றுமைகளுக்கிடையிலும்‌ 
நாட்டின்‌ ஒற்றுமையைக்‌ காத்து வந்தது. 

சாதிச்‌ சண்டைகளும்‌ பிரிவினை வாதமும்‌ 
ஆங்கிலேயர்களால்தான்‌ ஏற்பட்டன. அத்துடன்‌ 
அறியாமையால்‌ இந்தியர்கள்‌ பெண்‌ இனத்தைத்‌ 
தாழ்த்தி வைத்ததாலும்‌, பேராசை கொண்ட 
புரோகிதர்களால்‌ வளர்க்கப்பட்ட தீண்டாமை 


யாலும்‌ இந்தியா தாழ்ந்த நிலைக்குச்‌ சென்றது. 


இந்த நிலைக்குக்‌ காரணம்‌ இந்தியப்‌ 
பாரம்பரியக்‌ கல்வி பறிக்கப்பட்டதுதான்‌. 
போர்த்துக்கசியர்கள்‌, பிரெஞ்சுக்காரர்கள்‌ 


ஆங்கிலேயர்கள்‌ போன்ற அந்நியர்கள்‌ தனது 
நாட்டுப்‌ படைகளுடன்‌ இந்தியாவை அக்கால 
மன்னர்களின்‌ 


குறுநில ராஜ்யத்தை 
ஆக்கிரமித்து கொள்ளையடித்தனர்‌. 
இந்தியர்கள்‌ மேன்மையடையக்‌ 


காரணம்‌ அன்னதானம்‌, கல்விதானம்‌, 
கோயில்‌ வழிபாட்டுமுறை போன்றவை 
இருப்பதைக்‌ கண்டறிந்ததால்‌, முதலில்‌ 
அன்னதானத்தைத்‌ தடை செய்தனர்‌. 
தமிழகத்தில்‌ 
சுமார்‌ 8 லட்சம்‌ அன்னதான சத்திரங்கள்‌ 
இருந்தன. அதன்‌ பிறகு 
ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ 


மட்டும்‌ அப்போது 
ஏற்பட்ட 
அவை 
யாவும்‌ மூடப்பட்டன. 
கல்விச்‌ சாலைகளுக்கு 
இதன்‌ அதிக 


வரியாகக்‌ கட்டணங்கள்‌ 


பின்னர்‌ 


வசூலிக்கப்பட்டன. 
அதனால்‌ 
பாலானவை 


பெரும்‌ 
மூடப்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


யவர்களுக்குத்தான்‌ கிடைக்கும்‌. 


பட்டன. அன்னமும்‌ கல்வியும்‌ புறக்கணிக்கப்பட்ட 
தால்‌, இந்தியர்கள்‌ வறுமையிலும்‌ கல்வியிலும்‌ 
பின்தங்கி இருப்பதற்கான அவலநிலையும்‌ 
உண்டாயிற்று. இந்தியாவில்‌ உற்பத்தி செய்யப்பட்ட 
உணவு தானியங்கள்‌ அந்நியர்களால்‌ சுரண்டப்பட்டு 
ஏற்றுமதி செய்யப்பட்டன. 
ஆங்கிலக்‌ கல்வியைப்‌ புகுத்தி, மக்களுக்கு 
மூளைச்சலவை செய்து, கிறிஸ்தவ மதத்திற்கு 
இழுப்பதற்கான எல்லாச்‌ சூழ்நிலைகளும்‌ உருவாக்‌ 
கப்பட்டன. இந்தியப்‌ பொருளாதாரம்‌ நலிவடைந்த 
தால்‌ இந்தியர்கள்‌ அறிவியலில்‌ பின்தங்கினர்‌. இசை 
மற்றும்‌ 
வெளிநாடுகளுடனான 
தொடர்பு அறுபட்டது. 

இத்தகைய சூழ்நிலையில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ 


கலை நுணுக்கங்கள்‌ நலிவடைந்தன. 


இந்தியர்களின்‌ தார்மீக 


பாரதம்‌ முழுவதும்‌ பரிவ்ராஜகப்‌ பயணம்‌ மேற்‌ 
கொண்டார்‌. அதன்‌ மூலம்‌ அரசர்கள்‌ முதல்‌ பாமரர்கள்‌ 
வரை நேரடியாகத்‌ தொடர்பு கொண்டு உண்மை 
நிலையை அறிந்தார்‌. 

சமூகத்தின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ அவரது உள்ளத்‌ 
தைப்‌ பெரிதும்‌ பாதித்தன. மேலும்‌ படித்தவர்கள்‌ 
என்று சொல்லிக்‌ கொள்கின்றவர்களிடத்தில்‌ நமது 
பாரம்பரியத்தைப்‌ பற்றிய அறிவு இல்லாததால்‌ 
மேலை நாட்டு மோகம்‌ அவர்களை ஆட்டிப்‌ 
படைப்பதைக்‌ கண்டார்‌. 

இதனைப்‌ பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள்‌ மக்களை 
அடிமைத்தனத்தில்‌ வைத்திருக்கின்ற சூழ்ச்சியும்‌ 
இந்திய வளங்கள்‌ அவர்களால்‌ சுரண்டப்படுவதையும்‌ 
நேரில்‌ கண்ட அவரது உள்ளம்‌ கொதித்தது. 
இதற்குத்‌ தீர்வு 
பொக்கிஷங்கள்‌ 


காண பண்டைய பாரதப்‌ 
வேண்டும்‌; 
ு_ பகிரப்பட வேண்டும்‌ என்பதை உணர்ந்தார்‌. 
ஷூ, அதற்கான ஒரு செயல்திட்டமாகவும்‌ 
NN பாரதம்‌ மற்றும்‌ உலக நாடுகளின்‌ 
நன்மைக்காகவும்‌ அமெரிக்காவிற்கு 
\. விஜயம்‌ செய்தார்‌ சுவாமிஜி. 


திறக்கப்பட 
5“ 


டி 


சிகாகோவில்‌ அவர்‌ ஆற்றிய 
| உரைகளினால்‌ 
| தங்களின்‌ சுயமதுப்பினையும்‌ 
இந்து மதத்தின்‌ 
| யையும்‌ உணர்ந்தார்கள்‌. 
தாங்கள்‌ ஒன்றாக இணைந்து 
பணியாற்ற வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ சிறிது சிறிதாக வரப்‌ 
பெற்றார்கள்‌. 


பாரதயர்கள்‌ 


மேன்மை 


சுவாமிஜி சீர்குலைந்த பாரதப்‌ 
பாரம்பரியத்தைச்‌ சரமைக்க எதையும்‌ 
செய்யவில்லை. 
ஆக்கபூர்வமான அணு 


கண்டனம்‌ அவர்‌ 


றையைக்‌ 


13 


இறைவனைத்‌ தரிசித்தவர்களைக்‌ காரண காரியம்‌ என்ற பயங்கர விதி அணுகுவதில்லை. 


ய்‌ LADS 


UE 


ப்பட of 
Active Pharmaceutical 
Ingredients and 


Intermediates) 

்‌ Regd. Off.&Fact. : 
rr நேர்மை. பனிதம்‌ இ ப, Plot No.88 & 89, 825641, 
அனைத்தையும்‌ வெற்றிகொள்ளவல்ல சங்கற்ப Sipcot Industrial Complex, 
சக்தி எல்லாம்‌ வேண்டும்‌. இந்தக்‌ குணங்களுடன்‌ Ranipet-632 403, Tamil Nadu. 

கூடிய ஒரு சிலர்‌ வேலை செய்தால்போதும்‌, Phone : 04172 - 244820, 6 


உலகமே புரட்சிகரமாக மாறிவிடும்‌. Tole Fax : நத, 
- சுவாமி விவ தான ந்தர்‌ ர்‌ ட்ட 
இடப அபபட T SY oo EE ்‌ 


க: 11) 17/7. இ2191 gold: yo]: க்‌ 
= : Chennai : Ayanavaram Opp. ESI Hopital, Cell : 97100 25326, த 
னி Bio. : Avadi (Market), West Tambaram, Trichy 98413 93686, 2645 2644 
6 நாள்‌ : ச பாபா யாத்திரைக. 6,800| 13 நாள்‌ க்கம்‌ செப்‌18, அக்‌.23, நஷூார்‌, 14800 
செப்‌.16 அக்‌. 28, நவ. 25, டிச. 16, ஜன. 6, 20, | ஜெ ம்‌ ட டப ட ப ப்ட்‌ 
pe sr ந பண்டரிபுரம்‌, சனி சிங்கனாப்பூர்‌, 
மினித 


7 நாள்‌ ன ணா இன்ப சுற்றுலாத 9,900 15 நாள்‌ யான்‌ : 1.9.48 ௦ ௧.15800 


ஆஸப்புமா (Boat பட்டடை - எர்ணாகுளம்‌ 


க்‌ நாண்‌ கா சி - 1௨.11.18 ரூ. 6,500| 6 நாள்‌ சிங்கப்பூர்‌, மலேசியா - 1.10.18 ப 60,000 
காசி, கயா, புத்தகயா, அலகாபத்‌, திரிவேணி சங்கமம்‌ 
4 | 10! நாள்‌ ம்ர்ரந்‌ ட்ப எரர்‌: யூ 11200 


செப்‌. : 


11 நாள்‌ கர்நாடகா - செய்‌, 17, நவ, சர 1800 லைம்‌. 


a> 
10 ma டல்‌ ர்‌ அக 


14 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


இந்து வெறும்‌ வார்த்தைகளிலும்‌ கொள்கைகளிலும்‌ வாழ விரும்பவில்லை. 


கையாண்டார்‌. ஒருபோதும்‌ எதிர்மறையைக்‌ 
கையாண்டதில்லை. 

பாரதம்‌ எழுச்சி பெற வேண்டு 
மென்றால்‌ இந்து மதத்தில்‌ பொதிந்‌ 
துள்ள உண்மைகள்‌ அனைவருக்‌ 
கும்‌ கிடைக்க வேண்டும்‌ என்பதற்‌ 
காக அவர்‌ நாடு முழுவதும்‌ பிரயா 
ணம்‌ செய்து நமது மதத்தின்‌ 
உண்மைக்‌ கருத்துகளைப்‌ 
பறைசாற்றினார்‌. 

இந்த நாட்டின்‌ தாழ்மைக்குக்‌ 
காரணமானவற்றிற்குக்‌ “கல்வியே 
ஒரே தீர்வு” என்று கூறிய சுவாமிஜி 
“ஒருவன்‌ சொந்தக்‌ காலில்‌ நிற்க 
உதவக்கூடிய நவீன கல்வி 
அளிக்கப்பட வேண்டும்‌. அதே சமயம்‌ 
மகான்களைப்‌ பற்றிய செய்திகளையும்‌ 
மாணவர்கள்‌ அறிந்திருக்க வேண்டும்‌” 
என்று விரும்பினார்‌. 

பெண்களுக்குக்‌ கல்வி கொடுப்பதன்‌ மூலம்‌ 
அவர்களுக்குச்‌ சுதந்திரமாகச்‌ சந்திப்பதற்கும்‌ செயல்‌ 
புரிவதற்கும்‌ வழிவிடும்படி கூறினார்‌. அதே சமயத்தில்‌ 
“இந்தியப்‌ பெண்களின்‌ கல்வி என்பது சீதை பின்‌ 
பற்றிய லட்சியத்தை அவர்கள்‌ சிதறவிடாத வண்ணம்‌ 
அமைய வேண்டும்‌' என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. 

புற்றுநோய்‌ புரையோடியிருந்த 
தீண்டாமைக்கு எதிராக ஆழமான கருத்துகளைக்‌ கூறி 
ஒற்றுமையின்‌ இணக்கத்தை ஏற்படுத்தினார்‌. 

மதம்‌, கலை, விஞ்ஞானம்‌, தொழில்நுட்பம்‌, விவ 


போன்று 


சாயம்‌, சங்கதம்‌ போன்ற பல்துறைகள்‌ செழிப்படை 
வதற்கான வழிகளைத்‌ தமது உரைகளின்‌ மூலம்‌ 
எடுத்துக்‌ காட்டி பாரதப்‌ பாரம்பரியம்‌ செழுமை 
அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்‌. 
“ஏழைகளின்‌ முன்னேற்றம்‌ என்பது அவர்களுக்கு 
உணவும்‌ உடையும்‌ அளிப்பதோடு, ஆன்மிகத்தையும்‌ 
தருவதாகவும்‌ அமைய வேண்டும்‌” என்பது போன்ற 
மற்றும்‌ 
அடிப்படையில்‌ அமைந்த பல நவீன சீர்திருத்தங்களை 


பாரதப்‌ பாரம்பரியம்‌ கலாச்சாரத்தின்‌ 


சுவாமிஜி நாட்டின்‌ சேவகர்களுக்கு அளித்தார்‌. 
தொண்டும்‌ துறவும்‌ இந்நாட்டின்‌ முதுகெலும்பு 
என்பதால்‌ ராமகிருஷ்ண இயக்கத்தைத்‌ துவக்கி 
வழிநடத்தியதன்‌ மூலம்‌ இந்தியக்‌ 
திற்குப்‌ புத்துயிர்‌ அளித்தார்‌ சுவாமிஜி. 
இன்றைய நவீன உலகில்‌, பாரதத்தின்‌ பாரம்பரியம்‌, 


கலாச்சாரத்‌ 


கலாச்சாரம்‌, தனிமனித மற்றும்‌ தேசிய முன்னேற்றத்‌ 
திற்கு ஒருவர்‌ பாடுபட வேண்டுமென்றால்‌ சுவாமிஜி 
யைக்‌ கற்க வேண்டும்‌; அவரது வழியில்‌ பயணிக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ அதுவே தற்காலத்து தர்மம்‌. * 


ர்களின்‌ மாசமா 


ராமகிருஷ்ண இயக்கத்தின்‌ மூத்தத்‌ 
துறவியருள்‌ ஒருவரான ஸ்ரீமத்‌ சுவாமி 
சோமானந்தஜி மகராஜ்‌ 4.8.2018 சனிக்‌ 
| கிழமை மாலை 4:00 மணியளவில்‌ 
| சென்னை, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில்‌ 
ர ' மகாசமாதி அடைந்தார்‌. அவருக்கு 
த வயது 98. 
ஸ்ரீமத்‌ சுவாமி சோமானந்தஜி மகராஜ்‌, 
ராமகிருஷ்ண இயக்கத்தின்‌6-வது தலைவரான 
ஸ்ரீமத்‌ மகராஜ்‌ 
அவர்களிடம்‌ மந்திர தீட்சையும்‌, 1948-இல்‌ 


சுவாமி விரஜானந்தஜி 


சந்நியாச தீட்சையும்‌ பெற்றவர்‌. 

மகராஜ்‌ அவர்கள்‌ கோயம்புத்தூர்‌ ராம 
இருஷ்ண வித்யாலயத்தில்‌ முன்னாள்‌ கல்வி 
அமைச்சர்‌ அவினாசிலிங்கம்‌ அவர்களுடன்‌ 
சேவையாற்றியவர்‌. 

40 ஆண்டுகள்‌ கல்வித்துறையில்‌ சேவை 
செய்த சுவாமிகள்‌ மாணவர்களின்‌ வாழ்வில்‌ 
வழிகாட்டியாக விளங்கியவர்‌. சேலம்‌ 
ராமகிருஷ்ண ஆசிரமத்தின்‌ தலைவராகப்‌ பல 
ஆண்டுகள்‌ பணியாற்றியவர்‌. 

சென்னை, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில்‌ பல 
ஆண்டுகளாக ஓய்வு வாழ்க்கையை அமைதி 
யுடன்‌ ஆன்மிக சாதனையில்‌ கழித்து வந்தார்‌. 
எளிதில்‌ அணுகக்கூடிய 
பாங்கும்‌ கொண்ட மகராஜ்‌ அவர்கள்‌ பக்தர்‌ 


களுக்கு வழிகாட்டி அருளாசி வழங்கி வந்தார்‌. 


எளிமையும்‌ 


மிகுந்த மன உறுதியுடன்‌ இறைவனையே 
சார்ந்து வாழ்ந்து வந்த சுவாமிகள்‌ இறுதிக்‌ 
கணம்‌ வரை பகவான்‌ ஸரீராமகிருஷ்ணரின்‌ 
திருநாமத்தை ஜபித்து ஆனந்தத்தில்‌ லயித்தபடி 
வாழ்ந்தவர்‌. 

சாதுக்களுக்கும்‌ 
வழிகாட்டியாக விளங்கிய 
மறைவு ஈடு செய்ய இயலாதது. 


- சுவாமி கெளதமானந்தர்‌ 


பக்தர்களுக்கும்‌ 
சுவாமிகளின்‌ 


தலைவர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 45 


ஒவ்வொரு மதவெறியனும்‌ தன்‌ மதமாகிய கிணறுதான்‌ முழு உலகம்‌ என்று நினைக்கிறான்‌. 


பாலமுருகன்‌ 


வேண்டியதை 


2 = வு 


அருளும்‌ வீறுடைய நாயகன்‌; “ஓம்‌” 

என்னும்‌ பிரணவத்தைத்‌ தம்‌ திருவுருவாய்‌ 
கொண்டவர்‌; தேவகணங்களுக்கெல்லாம்‌ 
தலைவர்‌. அந்த விநாயகப்‌ பெருமானைப்‌ 
பற்றி, நாம்‌ அறிய வேண்டியது அவசியம்‌. 

திருக்கோயில்களில்‌ மட்டுமின்றி 
பொய்கைக்‌ கரை, மரத்தடி, சிறிய தெரு, 
பெரிய தெரு, நடு வீடு எனவும்‌, ஆறு, குளம்‌ 
முச்சந்திகளிலும்‌ விநாயகப்‌ பெருமான்‌ காட்சி 
தருகின்றார்‌. கல்‌, மண்‌, சாணம்‌, மஞ்சள்‌, 
வெல்லம்‌, பஞ்ச லோகம்‌, பொன்‌, வெள்ளி 
போன்ற எதிலும்‌ தம்‌ திருவுருவினை ஏற்றுக்‌ 
காட்சி தருவது விநாயகர்‌ வியாகபத்தின்‌ 
அறிகுறியாகும்‌. 

பஞ்ச மூர்த்திகளிலும்‌ 
(அருவம்‌, உருவம்‌, அருவுருவம்‌ என்னும்‌ 
மூன்று நிலையும்‌ கொண்ட) துரிய சிவத்தின்‌ 


மேம்பட்ட 


அபேத அவதாரத்தை “விநாயகர்‌ என்னும்‌ 
சூட்டிப்‌ போற்றுகின்றது வைதிக 

வைணவம்‌ இவரையே 
சேனை நாயகர்‌ என்று 


நாமம்‌ 
சமயம்‌. 
விஷ்வக்சேனர்‌, 
போற்றுகின்றது. 
வைணவத்தில்‌ கணபதியே ஸ்ரீரங்கத்தில்‌ 
விக்னபதி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி 
கோயிலில்‌ வெண்ணெய்விநாயகர்‌, கள்ளழகர்‌ 
கோயில்‌ காஞ்சி 
வரதராஜ கோயிலில்‌ 
விஷ்வக்சேனர்‌ என்று அருள்பாலிக்கிறார்‌. 
புத்தமதம்‌ “புத்த நாயகர்‌ என்றும்‌, ஜைன 
மதம்‌ “அருக நாயகர்‌ என்றும்‌ போற்றுகின்றது. 


தும்பிக்கையாழ்வார்‌, 
பெருமாள்‌ 


நம்‌ நாட்டில்‌ மட்டுமின்றி உலகமெங்கும்‌ 
வியாபித்து, போற்றி வணங்கப்‌ பெறுபவர்‌ 
வித்தக, விநாயகப்‌ பெருமானாவார்‌. 

சைவ, வைணவ, பெளத்த, சமண மதத்‌ 
தவர்களிடம்‌ பல்வேறு கருத்து வேறுபாடுகள்‌ 
காணப்பட்டாலும்‌ 
வழிபடுவதில்‌ 
பெறுகிறது. இது விநாயகர்‌ வழிபாட்டின்‌ 
சிறப்பினை நமக்கு உணர்த்துவதாகும்‌. 
ரிக்‌ வேதத்தில்‌ 


தலைவனான கணபதியைப்‌ பற்றிய குறிப்பு 


வேழமுகத்தானை 


காணப்‌ 


பொதுத்தன்மை 


காலம்‌: கணங்களின்‌ 
காணப்‌ பெறுகின்றது. வேதகாலத்திலேயே 
கணபதி வழிபாடு சிறப்புற விளங்கிய 
தனையே இது காட்டுகின்றது. பதினெண்‌ 

புராணங்களில்‌ பெருமைமிக்க பார்க்கவ 

புராணத்தின்‌ லீலா 
௯௨ விநாயகப்‌ பெருமானின்‌ பன்னிரு 


காண்டத்தில்‌ 
1) 
16 


அவதாரங்களும்‌, அவரது லீலைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 

வேதத்தில்‌ விநாயகப்‌ பெருமானை “ஜ்யேஷ்ட 
ராஜன்‌”: (முதலில்‌ உதித்தவர்‌) என்றும்‌, “பிரம்மணஸ்பது' 
(வேதத்தின்‌ நாயகன்‌) என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
நான்கு வேதங்களும்‌ கணபதியைத்‌ துதிக்கின்றன. 

இ.மு.6000 ஆண்டுகட்கு (இது தற்கால ஆராய்ச்சியின்‌ 
படியே. நமது சாஸ்திரங்களின்படி வேதம்‌ அநாதி 
யானது.) முன்‌ தோன்றிய வேதங்களில்‌ பழைமையான 
ரிக்வேதத்தில்‌ மூன்றாம்‌ மண்டலம்‌ 23-ஆம்‌ செய்யுளில்‌ 
“கணானாம்‌ த்வா கணபதிக்ம்‌ ஹவாமஹே” என்ற 
குறிப்பு உள்ளது. 

கணபதியை பிரம்மத்துடன்‌ ஒன்றுபடுத்தி “கணபதி 
பிரம்மா என முன்னூல்களில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளதாக 
ஐதரேய பிராமணம்‌ கூறுகிறது. 

ரிக்வேதம்‌ தைத்திர்ய ஆரண்யகத்தில்‌ இறைவ 
“தந்தி என்ற சொல்‌ 
கையாளப்பட்டுள்ளது. கணபதி - காயத்திரி மந்திரத்‌ 
தில்‌ தந்நோ தந்தி பிரசோதயாத்‌' என்பதில்‌ 'தந்தி' 
என்பது விநாயகரைக்‌ குறிப்பதாக அமைந்துள்ளது. 


னைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக 


ரிக்‌ வேதத்தில்‌ பிரம்மணஸ்பதி 11 பாடல்களில்‌ 
170 இடங்களில்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 


பாடப்பட்டு 


AYAAASAAASAAIASASAYA 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


தெய்வத்தை உணர்ந்து மனிதன்‌ தெய்வமாக வேண்டும்‌ என்பதே இந்துவின்‌ மதம்‌. 


வவ வ வல்‌ 


விநாயகர்‌ சதுர்த்தி 13.9.2018 வியாழக்கிழமை 


“அக்னியைப்‌ போன்ற தோற்றத்துடன்‌ அவன்‌ தூய்மை 
யானவன்‌: அழகானவன்‌; கணங்களின்‌ தலைவனை 
நான்‌ வழிபடுகிறேன்‌' என்று பிரம்மணஸ்பதியை 
ஐதரேய பிராம்மணம்‌ உரைக்கின்றது. 

யஜுர்‌ வேதத்துடன்‌ தொடர்புடைய “மானவ 
கிருஹ்ய சூத்திரம்‌” என்னும்‌ நூலில்‌ நான்கு விநாயகர்‌ 
கள்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இடையூற்றைக்‌ 
களைகின்ற தெய்வமாக அந்நாளிலேயே விநாயகரைக்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. 

வராகமிஹிரர்‌ இயற்றிய பிருகத்‌ ஸம்ஹிதை எனும்‌ 
நூலில்‌ விநாயகப்‌ பெருமானின்‌ திருவுருவினை 
அமைக்கும்‌ இலக்கணம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
இந்நூலின்‌ காலம்‌ தி.பி.505 என்பர்‌. யாக்ஞவல்க்யர்‌ 
எழுதிய நீதி நூலிலும்‌ விநாயகரை, பிரம்மாவாலும்‌ 
உருத்திரர்களாலும்‌ நியமிக்கப்பட்ட கணநாதராகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

எந்தவொரு நூலை எழுதத்‌ தொடங்கினாலும்‌ 
முதலில்‌ கணபதி காப்பு எழுதியே தொடங்குவர்‌; 
பிள்ளையார்‌ சுழி எழுதியே எதையும்‌ எழுதுவர்‌; 
கணபதி வழிபாடு செய்த பின்னரே எல்லாச்‌ சடங்கு 
களும்‌ தொடங்கும்‌. கோயில்களிலும்‌ 
பெருமானுக்கு முதல்‌ வழிபாடு செய்வார்கள்‌. 


விநாயகப்‌ 


சிவபிரானுக்கு உருத்திர குணம்‌, சாந்த குணம்‌ 
என்ற இரு குணங்கள்‌ இருப்பது போல விநாயகப்‌ 
பெருமானுக்கும்‌ வினைகளைத்‌ தோற்றுவிப்பது; 
நீக்குவது என இரு நிலைகள்‌ உள்ளன. 

ஆதிசங்கரரின்‌ கணேச புஜங்கமும்‌, கணேச பஞ்ச 
ரத்தினமும்‌ பக்தர்களால்‌ பாராயணம்‌ செய்யப்படும்‌ 
சிறந்த வடமொழி சுலோக நூல்களாகும்‌. 


\ JA 
ஸ்கந்த மகாபுராணம்‌, ஸ்காந்த உப ஙூ 


புராணம்‌, வாமன புராணம்‌, பிரம்மாண்ட 
விஷ்ணு 


மத்ஸ்ய 


புராணம்‌, 
தர்மேந்திரம்‌, 


புராணம்‌, சுக்கில புராணம்‌, வராக புராணம்‌, 


கருட புராணம்‌, 


காளிகா புராணம்‌, 
பிரம்ம வைவர்த்த புராணம்‌, லிங்க புராணம்‌, 
பத்ம புராணம்‌ ஆகியவற்றில்‌ விநாயகர்‌ பற்றிய 
விவரங்கள்‌ உள்ளன. 

கணபதி உபநிடதம்‌: உபநிடதங்கள்‌ பல 
உள்ளன. அவற்றுள்‌ கணபதிப்‌ பெருமானின்‌ 
பெருமைகளை விளக்கும்‌ இரு உபநிடதங்கள்‌ 
உள்ளன. அவை கணபதி உபநிடதம்‌, ஹேரம்ப 
உபநிடதம்‌ எனப்படும்‌. இவை அதற்குரிய 
தேவரிடமிருந்து தோன்றியவை என்றும்‌, 
அவரே அனைத்துமாய்‌ காட்சி அளிப்பவர்‌ 
என்றும்‌, அவரை வழிபடுவதால்‌, இம்மை, 
மறுமை, முக்தி அடையலாம்‌ என்றும்‌ 
கூறுகின்றன. 

தர்ம சாஸ்திரம்‌ : வேதங்களில்‌ குறிப்பிடப்‌ 
பட்ட அறநெறிகளை மக்கள்‌ எளிதில்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டி, அவற்றையெல்லாம்‌ 
தொகுத்து, தனி நூலாக எழுதப்பட்டதுதான்‌ 
தர்ம சாஸ்திரம்‌ ஆகும்‌. இதில்‌ சமூக வாழ்க்கை, 
கட்டுப்பாடு, ஒழுக்கம்‌, இறை வழிபாடு, நாம்‌ 
கடைபிடிக்க வேண்டியவை வரையறுக்கப்பட்‌ 
டுள்ளன. அதில்‌ ஒவ்வொருவர்‌ வீட்டிலும்‌ 
வைத்து வழிபட வேண்டிய “பஞ்சாயதன 
பூஜை முறையும்‌ விளக்கப்பட்டுள்ளது. 

பஞ்சாயதன பூஜையில்‌ வழிபட வேண்டிய 
கடவுளர்‌ என கணபதி, விஷ்ணு, சிவன்‌, 
பார்வதி, சூரியன்‌ ஆகியோர்‌ பற்றிய குறிப்பு 
உள்ளது. இதிலும்‌ கணபதியின்‌ பெயர்‌ முதலில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகர்‌ காலத்தால்‌ 
முந்தியவர்‌ இதனால்‌ நன்கு 
விளங்குகிறது. 


என்பது 


கணபதியின்‌ வழிபாட்டு முறையை கணபதி 
அதர்வ சீர்ஷோப நிஷத்‌, ஹேரம்போபநிஷத்‌, 
கணேச பூர்வதாபன்‌ உபநிஷத்‌, வல்லபே 
சோபநிஷத்‌, கணேச ஸ்தோத்திர தாபினி 
உபநிஷத்‌ ஆகிய ஐந்து 
உபநிஷத்துக்களும்‌ விளக்குகின்றன. 

குமார ஸம்ஹிதா தந்திரம்‌, வட்டாமரேச 
தந்திரம்‌ என்ற இரு தந்திர நூல்களும்‌ 
கணபதியை வழிபடுவதற்குரிய மந்திரங்கள்‌, 
யந்திரங்கள்‌ மற்றும்‌ பரிவார தேவதைகள்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன. 

சாஸ்திரங்கள்‌ போற்றுகின்ற ஸ்ரீவிநாயகரை 


எல்லாக்‌ கூட்டுப்‌ பொருட்களும்‌ அழிவு என்னும்‌ மாறுதலை அடைந்தே தீர வேண்டும்‌. 


கணேச 


வழிபட்டு நம்‌ வாழ்வில்‌ வளம்‌ பல பெருக்கு _ 
வோம்‌; 


துன்பங்களை விலக்குவோம்‌; C 
துயரங்களை நீக்குவோம்‌. ச்‌ 5.2 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 17 


வேற்றுமையில்‌ ஒற்றுமைதான்‌ இயற்கையின்‌ நியதி. அதை இந்து உணர்ந்துள்ளான்‌. 


' சுவாமி அனந்தானந்தர்‌ | 


[மனிதரின்‌ குரலில்‌ தெய்விகம்‌ வெளிப்படுமா ? 

ஆம்‌! நிச்சயம்‌ வெளிப்படும்‌! தவம்‌ செய்பவர்க 
ளின்‌ குரல்‌ தெய்விகக்‌ குரலாக மாறிவிடும்‌. ஒரு 
மனிதனின்‌ இதயம்‌ முழுவதும்‌ 
அன்பு நிரப்பப்பட்டிருக்கும்போது தெய்வத்தின்‌ 
அருள்‌ அந்தக்‌ குரலுடன்‌ சேர்ந்து வெளிப்படும்‌. 

தெய்விக மனிதர்கள்‌ பேசினால்‌ அது தெய்விகக்‌ 
குரலாகத்தானே இருக்க முடியும்‌! 

ஆனால்‌ ஒரு தெய்விகக்‌ குரல்‌ வெளிப்படும்‌ 


தூய்மையான 


போது அதன்‌ மகிமைகள்‌ எப்படி இருக்கும்‌ 
என்பதை நாம்‌ நன்றாகப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
அப்படித்‌ தெரிந்துகொண்டால்‌, அது நம்மைப்‌ பல 
வகையிலும்‌ உயர்த்தும்‌. 

குரலில்‌ தெய்விகம்‌ வெளிப்படுமா? 

பெரும்பாலும்‌ மனிதர்களின்‌ குரலில்‌ கொடுரம்‌ 
வெளிப்படும்‌; கோபம்‌ வெளிப்படும்‌; வக்கிரம்‌ 
வெளிப்படும்‌; வஞ்சனை வெளிப்படும்‌. ஆனால்‌ 
வெளிப்பட்டு 


முடிவதில்லை. பல சமயம்‌ வார்த்தைகளில்‌ போலி 


தெய்விகம்‌ நாம்‌ பார்க்க 
அன்பு வெளிப்படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. உண்மை 
யான அன்பு வெளிப்படாதா? என்று இன்று 
எல்லோரும்‌ ஏங்குகிறோம்‌. 

125 வருடங்களுக்கு முன்‌... 

வரலாற்றில்‌ கொஞ்சம்‌ பின்னோக்கிச்‌ சென்று 
பார்ப்போம்‌. நமது முன்னோர்களின்‌ பெருமையை 
நாம்‌ அவசியம்‌ அறிய வேண்டும்‌. அப்படி நாம்‌ 
அறியத்‌ தவறியதால்‌, நம்மிடமுள்ள நம்பிக்கைகள்‌ 
இன்று தடுமாற்றமடைகின்றன! அமெரிக்காவில்‌ 
நடைபெற்ற 
மதங்களைச்‌ சேர்ந்த அறிஞர்கள்‌ பேசினார்கள்‌. 


சர்வ மத மகாசபையில்‌ பல 
அந்தச்‌ சபையில்‌ 4000 கனவான்கள்‌ இருந்தார்கள்‌. 

அமெரிக்க மக்களுக்கு இந்தியக்‌ கலாச்சாரம்‌ 
பற்றி எதுவும்‌ தெரியாது, அதுகூடப்‌ பரவாயில்லை, 
இந்தியர்கள்‌ காட்டுமிராண்டிகள்‌, அவர்களுக்கு 
அமெரிக்கர்கள்தான்‌ நல்ல நாகரீகத்தைக்‌ கற்றுத்‌ தர 
வேண்டும்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மனங்களில்‌ நம்‌ நாட்டு மக்களைப்‌ பற்றித்‌ 
தவறான எண்ணங்கள்‌ நிரம்பியிருந்த காலம்‌ அது! 

அப்போது என்னதான்‌ அழகாக ஆங்கிலத்தில்‌ 
பேசினாலும்‌ எளிதில்‌ எடுபட்டுவிடுமா? அழகான 
ஆங்கிலம்‌ அறியாதவர்களா அமெரிக்க மக்கள்‌? 
வெறும்‌ ஆங்லைத்தில்‌ பேசி அவர்களை அசைக்க 
முடியுமா? 

அங்கே விவேகானந்தர்‌ பேசினார்‌! 

இல்லை. . . . இல்லை. . . . 


ஆண்டுகள்‌ இந்தியாவில்‌ மறைந்து கிடந்த 


ஆயிரமாயிரம்‌ 


எப்சி 


உலகை 
உனுக்கிய 
தெய்விகக்‌ . 
கூல்‌ 


பவை. _ 


னை _. 4 


தெய்விகம்‌ அழுத்தமாகப்‌ பேசியது. உண்மையைச்‌ 
சொன்னால்‌ அங்கே தெய்வமே பேசியது! அதனால்‌ 
அது உலகமெங்கும்‌ ஒரு மகத்தான தெய்விக 
அதிர்வலைகளைப்‌ பரப்பி, அனைவரையும்‌ ஒரு 
உலுக்கு உலுக்கியது. 

சுவாமி விவேகானந்தரின்‌ மூன்றரை நிமிடப்‌ 
பேச்சு மட்டுமே எல்லோர்‌ இதயத்தையும்‌ தொட்டு 
உலுக்கியது. அவர்‌ குரலில்‌ இருந்த தெய்விகம்தான்‌ 
இந்தியரல்லாத மக்களையும்‌ கவர்ந்து இழுத்துக்‌ 
கட்டிப்போட்டது. மற்றவர்கள்‌ பேச்சில்‌ 
அறிவாற்றல்‌ வெளிப்பட்டது. ஆனால்‌ சுவாமிஜியின்‌ 
பேச்சில்‌, குரலில்‌ தெய்விகம்‌ வெளிப்பட்டது. 


48 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


வெறும்‌ நம்பிக்கையல்ல, உணர்தலே, உணர்ந்து அதுவாக ஆதலே இந்து மதம்‌. 


விவேகானந்தர்‌ இன்று இல்லையே, அவர்‌ 
குரலை எப்படிக்‌ கேட்பது என்று எண்ணலாம்‌. 
சாதாரணமாக மனிதர்கள்‌ மறைந்தால்‌ அவர்கள்‌ 
குரலும்‌ மறைந்துவிடும்‌ என்பது எல்லோரும்‌ அறிந்த 
ஒன்று! ஆனால்‌ சில உண்மைகளைப்‌ புரிந்து 
கொள்ள கொஞ்சம்‌ ஆழமாகச்‌ சிந்திப்பது அவசியம்‌! 
வேதத்தில்‌ போற்றப்பட்டுள்ள கடவுள்களின்‌ 
உருவங்கள்‌ மறைந்து போகலாம்‌. ஆனால்‌ வேத 
ஒலி என்றும்‌ மறைவதில்லை. வேதம்‌ ஓர்‌ ஒலிக்‌ 
கடவுள்‌. அதாவது சப்த பிரம்மம்‌. அது முடிவற்றது. 
உருவங்கள்‌ மறைந்தாலும்‌ வேத ஒலி இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இருந்து கொண்டே இருக்கும்‌. 
அதுபோல்தான்‌ நமது சுவாமிஜியின்‌ உருவம்‌ 
மறைந்துவிட்டாலும்‌ அவரது தெய்விகக்‌ படு 
என்றும்‌ மறையாது! வேதத்தின்‌ 
ஓலிபோல சுவாமிஜியின்‌ தெய்‌ 
விகக்‌ குரல்‌ எப்போதும்‌, எல்லா 
இடங்களிலும்‌ ஒலித்துக்கொண்டே 
இருக்கும்‌. உருவமற்ற 
குரலாக இருக்க விரும்புகிறேன்‌ 


“நான்‌ 


என்று சுவாமிஜியே கூறியுள்ளார்‌. 

தோலால்‌ அமைந்த ஊனக்‌ 
காதுகளுக்கு அது கேட்காமல்‌ 
போகலாம்‌. நமது ஞானிகள்‌ வேத 
ஒலிகளுக்கு வரி வடிவம்‌ தந்து 
மனிதர்கள்‌ புரிந்துகொள்ள வழி 
அதைப்‌ படித்து 
நல்வாழ்வு வாழவும்‌ வழி காட்டி 
யுள்ளார்கள்‌. அதுபோலவே ஸ்ரீராம 
கிருஷ்ண மடத்தில்‌, சுவாமிஜியின்‌ 


செய்தார்கள்‌. 


ஒலியினை வரி வடிவங்களாக்கி, அச்சிட்டுப்‌ 
புத்தகமாக்கி அழியாமல்‌ காத்து வருகிறார்கள்‌. 
அச்சிட்டு வைத்துள்ள புத்தக வரிகளில்‌ சுவாமிஜியின்‌ 
குரல்‌ சூட்சுமமாக உள்ளடங்கியுள்ளது. எவர்‌ 
வாயால்‌ படித்தாலும்‌ படிக்கும்‌ ஒவ்வொருவரின்‌ 
மூலமும்‌ சுவாமிஜி நிச்சயம்‌ வெளிப்படுவார்‌. 

பண்டிதன்‌ படித்தாலும்‌ அவர்‌ வெளிப்படுவார்‌! 

பாமரன்‌ படித்தாலும்‌ அவர்‌ வெளிப்படுவார்‌! 

காரணம்‌ அவர்‌ பிறப்பால்‌ வந்த வேறுபாடுகளைப்‌ 
பார்க்க மாட்டார்‌. சுவாமிஜியின்‌ குரல்‌ தெய்வத்தின்‌ 
குரல்‌. சுவாமிஜி ஒரு தெய்விகம்‌ நிரம்பிய மகான்‌. 
ஏற்றத்‌ தாழ்வுகளை 
ஏறெடுத்தும்‌ பார்க்க மாட்டார்‌! 


எனவே மனிதர்களின்‌ 

எனக்கும்‌ சுவாமி விவேகானந்தருக்கும்‌ ஓர்‌ எள்‌ 
முனையளவுகூட சம்பந்தம்‌ இல்லையே? - பிறகு 
என்னைப்‌ போன்ற உலக ஆசைகளுடன்‌ ஒட்டி 
உறவாடிக்‌ 


கொண்டிருக்கும்‌ இளைஞர்களின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


வாய்களின்‌ மூலம்‌ விவேகானந்தரின்‌ குரல்‌ 


எப்படி வெளிப்படும்‌? என்றுகூடப்‌ பலரும்‌ 
நினைக்கலாம்‌. 

ஒரு விஷயத்தை மட்டும்‌ நாம்‌ எல்லோரும்‌ 
அறிந்துகொண்டால்‌, 
மூலமும்‌ வெளிப்படுவார்‌ என்பது தெரிந்துவிடும்‌. 
சுவாமிஜி தமது உடலில்‌ வாழ்ந்தபோது, பகவான்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ 
சுவாமிஜியின்‌ இதயத்தின்‌ உள்புகுந்து அந்த 
இதயத்தைக்‌ கருணைக்‌ கடலாக மாற்றியது. 

சுவாமிஜியின்‌ இதயம்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ என்ற 


விவேகானந்தர்‌ எவர்‌ 


கருணை வெள்ளம்‌ 


கடவுளின்‌ கருணையால்‌ நிரம்பி விரிந்து 
விசாலமாகியது! விரிந்து விசாலமாகியதால்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ அவர்‌ உணர்வு நீக்கமற 


நிறைந்தது. அதனால்‌ எல்லோர்‌ 
இதயத்திற்குள்ளும்‌ சூட்சுமமாய்‌ 
அவர்‌ இருக்கிறார்‌. சுவாமிஜியின்‌ 
இதய உணர்வுகள்‌ தீயவர்களைக்‌ 
கூட ஒதுக்கியது கிடையாது. 
அவருடைய தெய்விக அன்பு 
இந்தப்‌ பூவுலகில்‌ பிறந்த எல்லா 
மனிதர்களின்‌ இதயத்திற்குள்‌ 
ளும்‌ எளிதாக நுழைந்து அமர்ந்து 
கொண்டுள்ளது! 
சுவாமிஜியின்‌ 
அன்பு நம்‌ 
இதயத்திற்குள்ளும்‌ ஒர்‌ அணு 
அளவு ஒட்டிக்‌ கொண்டுள்ளது. 
ஓர்‌ அணுவின்‌ ஆற்றல்‌ எவ்வளவு 
என்பதை நமக்கு விஞ்ஞானம்‌ 


அழியாத 
ஒவ்வொருவர்‌ 


நன்கு சொல்லிப்‌ புரிய வைத்‌ 
துள்ளது. விஞ்ஞான அணுவைவிட மெய்ஞ்ஞான 
அணுவின்‌ ஆற்றல்‌ அதியற்புதமானது. 
நீங்கள்‌ எவ்வளவு மோசமானவராக இருந்தா 
லும்‌ கடவுள்‌ உங்களுக்குத்‌ 
தந்துள்ள இதயத்தை ஒரு தடவை பயன்படுத்தி 
நல்ல உணர்வை வெளிப்படுத்தியிருந்தால்‌ 
போதும்‌. விவேகானந்தர்‌ உங்களை ஏதாவது ஒரு 
நிச்சயம்‌ தொட்டுவிடுவார்‌. பின்‌ 


தனக்குச்‌ சொந்தமாக்கியும்‌ கொள்வார்‌! 


பரவாயில்லை. 


வகையில்‌ 


சுவாமிஜியின்‌ குரல்‌ என்றும்‌ மறையாத ஒரு 
தெய்விகக்குரல்‌. இன்றும்‌ இந்த உலகில்‌ உள்ள 
ஐந்து பூதங்களாகிய நிலம்‌, நீர்‌, நெருப்பு, காற்று 
மற்றும்‌ ஆகாயத்துடன்‌ அது கலந்துள்ளது. 
அதனால்‌ நம்‌ ஒவ்வொருவரையும்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ தொட்டுக்‌ கொண்டிருக்கிறது. 

உலகை உலுக்கிய அந்தத்‌ தெய்விகக்குரல்‌ 


19- 


எல்லையற்ற முழுமையான பேரானந்தப்‌ பெருக்கில்‌ திளைத்து வாழ்வதே நிறைநிலை. 


தரத்திலும்‌ நம்பர்‌ 1 மகளிர்‌ இதம்‌! ஓ 


ig மங்கையர்‌ 
மலர்‌ ஒடு...” 


யாதுமாகி நிற்பாள்‌ மாதம்‌ இருமுறை ~~. 
கு ஆ பிரதி ப 
கரத 5130/- 


இப்போது விற்பனையில்‌... 


அ இன்டர்நெட்‌ முகவரி : www.kalkionline.com 


சி ஜீ ழ்‌ - 
ர ன ௪. இ. 7 ம்‌. | 


இந்து யாருடைய விக்கிரகத்தையும்‌ இழிவுபடுத்திப்‌ பேசுவதில்லை. 


உங்களையும்‌ தொட்டு உலுக்கும்‌! 
ஸ்ரீஅரவிந்தர்‌ அலிப்பூர்‌ சிறையில்‌ இருந்தபோது 
அவரைத்‌ தொட்டுத்‌ தட்டி எழுப்பியது சுவாமிஜி 
யின்‌ தெய்விகக்‌ குரல்‌! ஸ்ரீ௮ரவிந்தரே சொல்லியது: 
“நான்‌ சிறையில்‌ தனியாக இருந்து தியானம்‌ 
செய்தபோது தொடர்ந்து 15 நாட்கள்‌ விவேகா 
னந்தரின்‌ குரல்‌ யோக விஷயங்கள்‌ பற்றிப்‌ 
பேசியதை நான்‌ கேட்டுத்‌ தெளிவடைந்தேன்‌.” 
சுவாமிஜி தனது உடலை விட்டு மறைந்த 
பிறகு ஸ்ரீஅரவிந்தருடன்‌ பேசியுள்ளார்‌, இது ஒன்று 
போதாதா நம்‌ சந்தேகம்‌ தீர்வதற்கு! 
சுவாமிஜியின்‌ தெய்விகக்‌ குரல்‌ சாஸ்வதமா 


செயல்‌. அவருடைய சொற்பொழிவுகளை ஒரு 
தடவையாவது படித்துப்‌ பாருங்கள்‌. ஒவ்வொரு 
அவரது  உயிர்த்துடிப்பு 
வெளிப்படுவதை உங்களால்‌ உணர முடியும்‌! 


வார்த்தையிலும்‌ 


உங்களால்‌ உணர முடிகிறது என்றால்‌ என்ன 
அர்த்தம்‌? உங்களுக்குள்‌ இருந்த நல்ல சக்தியை 
சுவாமிஜியின்‌ வார்த்தைகள்‌ தூண்டி விட்டுள்ளன 
என்பதுதான்‌! 

தெய்விகக்‌ குரலின்‌ மகிமை இதுதான்‌. குரல்‌ 
வரி வடிவம்‌ பெற்று வாசிப்பவரின்‌ உள்ளிருக்கும்‌ 
நல்ல சக்தியைத்‌ தூண்டி நன்மைகளை வெளியே 


கொண்டுவரும்‌. பிறகு நீங்கள்‌ நல்லதைப்‌ 


படித்ததுபோல்‌ நல்லதையும்‌ பேச 
ஆரம்பித்துவிடுவீர்கள்‌! 

சப்தம்‌ உங்களுடையதாக இருக்கும்‌! 

சத்தி இருக்கும்‌! 
சுவாமிஜி உருவமற்ற குரலாக என்றும்‌ ஒலிப்பார்‌. 


னது! என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ வேத ஒலி 
போன்றது! வேறு ஒரு வகையில்கூட நாம்‌ 
எல்லோரும்‌ இதை உணர முடியும்‌, 

இன்றுள்ள நிலையில்‌ சுவாமிஜியின்‌ குரலைக்‌ 
கேட்க விரும்புபவர்கள்‌ படிக்க வேண்டும்‌. 


சுவாமிஜியினுடையதாக 


்‌ ட்‌ ள்‌ . ம + 
அவர்‌ பேச்சுகளைப்‌ படிப்பது ஒரு மிக உயர்ந்த 


ஸ்ரீ கிருஷ்ணநாம மகிமை 
ஸ்ரீகுலசேகர ஆழ்வாரின்‌ முகுந்தமாலாவின்‌ கடைசி ஸ்லோகம்‌ ஸ்ரீகிருஷ்ண பகவானின்‌ நாம 


மகிமையை எடுத்துரைக்கிறது. 


அயாச்யமக்ரேய மயாதயாமம்‌ அபாச்ய மக்ஷய்ய மதுர்‌ பரம்‌ மேம்‌ | 


அஸ்த்யேவ பாதேயமித: ப்ரயாணே ஸ்ரீகிருஷ்ண நாமாம்ருத பாகதேயம்‌ | 


நாம்‌ பிரயாணம்‌ செய்யும்போது வழியில்‌ சாப்பிடுவதற்காக ஏதாவது ஆகாரம்‌ எடுத்துச்‌ 
செல்கிறோம்‌. இதற்கு பாகதேயம்‌ என்று சம்ஸ்கிருதத்தில்‌ சொல்வதுண்டு. நம்‌ வாழ்கை முடியும்போது 
உடலை விடுகிறோம்‌. ஆனால்‌ ஆத்மா வெளிச்‌ செல்கிறது. அதற்கு வழிச்செலவுக்கு ஏதேனும்‌ 
வேண்டுமல்லவா? அதற்குத்தான்‌ குலசேகர ஆழ்வார்‌ சொல்கிறார்‌: அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட 
வேண்டாமென்று. வழிச்செலவுக்காக எல்லாம்‌ தயார்‌ நிலையிலேயே உள்ளது. 

அதுதான்‌ ஸ்ரீகிருஷ்ண நாம பாகதேயம்‌. அமிர்தமயமான ஸ்ரீகிருஷ்ண 
பகவானின்‌ நாம மகிமையே நம்‌ கடைசிக்காலம்‌ முழுவதும்‌ உதவும்‌. அது 
“அயாச்யம்‌' அதாவது யாரிடமும்‌ யாசிக்க வேண்டிக்‌ கேட்காமலேயே 
திடைக்கும்‌ பொருள்‌. அது வாங்கப்படும்‌ பொருளும்‌ அல்ல. (அக்ரேயம்‌) அது 
ஊசிப்‌ போகாது. (அயாதயாமம்‌) அதைச்‌ சமைக்க வேண்டாம்‌ (அபாச்யம்‌) 
எடுக்க எடுக்க குறையாதது (அக்ஷயம்‌) மாறாக, எவ்வளவுக்கெவ்வளவு 
உபயோகிக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு வளருகிறது- அதிகரிக்கிறது. 

சரி! அவ்வளவையும்‌ சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதில்லை. அது 
சுமையாகவே இருக்காது. எளிதாக எடுத்துச்‌ செல்ல முடியும்‌. உடலைவிட்டு 
ஆவிபிரிந்த பின்னும்‌ ஸ்ரீகிருஷ்ண நாம மந்திரத்தை மனமானது உருப்போட்டுக்‌ 
கொண்டே இருக்கும்‌. வாழும்போது நமது வாழ்க்கையின்‌ சவால்களை 
சமாளிப்பதற்கும்‌, இறப்பைச்‌ சந்திப்பதற்குமான பலத்தை அது அளிக்கிறது. 

ஸ்ரீகுலசேகர ஆழ்வார்‌ சொல்கிறார்‌: ஸ்ரீகிருஷ்ண நாமத்தை ஜபித்துக்‌ 
கொண்டிருந்தோமானால்‌ எதற்கும்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை. நாமும்‌ 
அதைக்‌ கடைப்பிடித்து உய்யும்‌ வழியைக்‌ காண்போமாக. 


- டி.எம்‌.எஸ்‌. 


எல்லா மதங்களும்‌ உண்மை என்று இந்துக்கள்‌ ஒப்புக்கொள்ளவும்‌ செய்கிறார்கள்‌. 


போவேன்‌. பல எழுத்தாளர்கள்‌ மற்றும்‌ 
கவிஞர்கள்‌ மூலம்‌ ஒரு நேரத்தில்‌ நல்ல 
கவிதைகளையோ, கதைகளையோ எழுத வைத்திருப்பேன்‌. 
ஆனால்‌ சில காலம்‌ கழித்தோ, அவர்களது அந்திமக்‌ 
ஒட்டுமொத்த உலக மக்களின்‌ காலத்திலோ “இந்தக்‌ கவிதைகளை எழுதியது நானா?” என்று 
நன்மைக்காக எந்தக்‌ காலத்திற்கும்‌ ஏற்ற அவர்களே வியந்தும்‌, சந்தேகித்தும்‌ போவதுண்டு. காரணம்‌, 
வகையில்‌ விளங்கும்‌ உரைகள்‌ மிகச்‌ சில. எழுதிய அவர்கள்‌ அந்த நேரத்திற்கு மட்டுமே என்‌ சக்தியை 
அவற்றுள்‌ முக்கியமானது எது என்றா வெளிப்படுத்த வல்லவர்களாக இருந்திருப்பார்கள்‌. 

கேட்கிறீர்கள்‌? நான்‌ யாரென்றே நீங்கள்‌ இன்னும்‌ சிலர்‌ “சப்தஜாலம்‌ மஹாரண்யம்‌' என்றபடி, 


கேட்கவில்லையே? வார்த்தை விளையாட்டில்‌ சிக்கி, எதுகை மோனை எனும்‌ 
நான்தான்‌ வாக்சக்தி; மேதாசக்தி; சிந்தனை அலைகளில்‌ அல்லாடும்‌ துரும்புகளாகிப்‌ போவதுமுண்டு. 

வளம்‌ என்றெல்லாம்‌ என்னைப்‌ பற்றிக்‌ என்‌ சக்தி பல்வேறு காலங்களில்‌ பல மாமனிதர்கள்‌ 

கூறுவார்கள்‌. தூய மனதிலிருந்தும்‌ மூலம்‌ வெளிப்பட்டாலும்‌, நான்‌ பல காலம்‌ கலிகாலத்தில்‌ 


மெளனத்திலிருந்தும்‌ வரும்‌ வாக்சக்தி நானே. ஒருவருக்காகக்‌ காத்திருந்தேன்‌. நான்‌ எப்படி அவரிடமி 
ஸ்ரீதேவி தனது வசநீ முதலிய வாக்தேவிகள்‌ ருந்து வெளிப்பட்டேன்‌. அப்படி வெளிப்பட என்னென்ன 
மூலம்‌ லலிதா சஹஸ்ரநாமத்தை வெளிப்படுத்தி காரணங்கள்‌ என்பதை அறிந்தால்‌ நீங்கள்‌ 
னாள்‌. என்‌ சக்தி தேவியின்‌ சக்தியே. Gi வியப்பீர்கள்‌! 
5) rT அமைதியாகப்‌ பிரார்த்தனையுடன்‌ கேளுங்கள்‌. 
உ கலியுகத்திற்கு முன்பு நிகழ்ந்தது, நேற்று 
நடந்ததுபோல்‌ என்‌ நினைவில்‌ இன்றும்‌ 
நிற்கிறது. 
ஒரு புளிய மரப்‌ பொந்தில்‌, பகவானையும்‌ 


அழுத பிள்ளையான சம்பந்தருக்கு, 
உலக அன்னை ஞானப்பாலுடன்‌ 
என்னையும்‌ சேர்த்து ஊட்டி, அமுத 
பிள்ளையாக, திருஞானசம்பந்தராக 
மாற்றியருளினார்‌. இப்படி அருள்‌ 
பெற்றவர்‌ பலர்‌. பக்தர்களையும்‌ சேர்த்து வைப்பதற்காக நம்மாழ்வார்‌ 
௮, ஆ என்று நீங்கள்‌ கற்கும்‌ எழுத்துகளான பரவச நிலையில்‌ பாசுரம்‌ பொழிந்தார்‌. 
அக்ஷரங்களிலிருந்து, அழிவற்ற பிரம்மமான அக்ஷரம்‌ இவ்யப்‌ பிரபந்தத்தின்‌ பாசுரங்கள்‌ நம்மாழ்வாரி 
வரை என்‌ சக்தியே வியாபித்திருக்கிறது. டத்தில்‌ ஊற்றெடுத்தபோது, பெருமாளோடு ஜீவர்க 
உயர்ந்த ஆன்மிகச்‌ சிந்தனைகளை என்னிடமி ளைச்‌ சேர்த்து வைப்பதற்கான பல சிந்தனைகளாக, 
ருந்து ஏற்கத்‌ தயாராக இருப்பவர்களின்‌ படைப்புகள்‌ பிரயத்தனங்களாக, பிரார்த்தனைகளாகப்‌ பிரிந்து 
- அவை காவியமோ, ஓவியமோ - மூலம்‌ உலகிற்கு அவர்‌ முன்பு நின்றேன்‌. 
நற்சிந்தனைகளை வழங்க நான்‌ என்றும்‌ தயார்‌. நம்மாழ்வாரின்‌ திருமுன்பு நான்‌, ““ஆழ்வாரே, 
“சரணடைந்தவர்களைக்‌ காப்பது என்‌ விரதம்‌' என எனது எந்தச்‌ சிந்தனையையாவது உங்கள்‌ 
ஸ்ரீராமர்‌ சுக்ரீவனுக்கு அருளியதன்‌ மூலம்‌ திரேதா பாசுரத்தில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌” 
யுகத்தில்‌ பிரகடனம்‌ செய்தபோது என்‌ சக்தி முழுமை என்று கேட்டுத்‌ தவம்‌ கிடந்தேன்‌. 


யாக அவர்‌ மூலம்‌ வெளிப்பட்டது. ஆழ்வாரும்‌ அனுக்ரஹித்தார்‌. திருவாய்‌ 
துவாபர யுகத்தில்‌, ஸ்ரீகிருஷ்ணர்‌ கதையை உபதேசித்த மொழி மூலம்‌ நானும்‌ அமரத்துவம்‌ பெற்றேன்‌. 

போதும்‌ நான்‌ அவருடன்‌ இருந்தேன்‌. அன்பர்களே! அவ்வாறே இந்தக்‌ கலி 
கலியுகத்தில்‌ ஒரு புத்தாண்டில்‌ “பக்தர்களே, உங்கள்‌ யுகத்திலும்‌ நான்‌ தவம்‌ கிடந்தேன்‌. 


அனைவருக்கும்‌ ஆன்மிக விழிப்புணர்வு உண்டாகட்டும்‌' அது எப்போது என்றா கேட்கிறீர்கள்‌? 
என ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஆசீர்வதித்தபோதும்‌ பாரதத்தின்‌ ஆன்மிகப்‌ பொக்கிஷங்கள்‌ 
அவர்‌ மூலம்‌ நிறைவாக வெளிப்பட்டேன்‌. நாட்டை விட்டுச்‌ சென்று கொண்டிருந்த 
நண்பர்களே, சில கலைஞர்களிடம்‌ நான்‌ சென்ற நூற்றாண்டு... 


நன்கு (ig காணாமலும்‌ மேலைக்‌ கலாச்சாரம்‌ பாரதத்தை 
6 | ) அடிமைப்படுத்தியிருந்தது. சொந்த சமயத்‌ 
(LD! | தின்‌ மீது நம்பிக்கை இழந்திருந்ததால்‌, 
ப த்கைகள்வ்ளை. 2 ரி மணக்கும்‌ என்று பாரத மனங்கள்‌ 

்‌ ம்‌ ந கட்‌ ச 6) [7 மயங்கிக்‌ கிடந்தன. 
, =. en ரிஷிகளும்‌ முனிவர்களும்‌ மெய்‌ 
0)]] | i (ஈத ஞான வல்லுனர்கள்‌ என்ற உண்மை 
்‌ ஈ 1 அ 


கடவுள்‌ எல்லா மதங்களிலும்‌ இருக்கிறார்‌ என்று உலகத்திற்கு முழக்கம்‌ செய்ய அமெரிக்காவுக்கு மட்டுமே கொடுத்து வைத்திருக்கிறது. 


மாற்றான்‌ வீட்டு மல்லிகைகள்‌ மட்டுமே 
பரிகசிக்கப்பட்டது. சனாதன இந்து 


22. ஸூராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


1 
௬௧௬௪ 


தர்மம்‌ ஆட்டங்கண்டது. 

வாக்சத்தியான என்‌ சிந்தனை 
வளத்தை உணராமல்‌, சத்தம்‌ 
அதிகமிட்டவனே சிறந்த சொற்‌ 
பொழிவாளனாக ஆரம்பித்தான்‌. 
அசலாகவும்‌ ஆழ்ந்தும்‌ சிந்திக்கா 
மல்‌ பிறரது கருத்துகளைத்‌ 
திரட்டியவர்களும்‌, திருடியவர்‌ 
களும்‌ முனைவர்‌ பட்டம்‌ 
பெற்றனர்‌. 


எ டக கக 


ATI 


இப்படிப்‌ பலப்‌ பல மலினங்‌ 
கள்‌ பெருகின. அப்போதுதான்‌ 
பண்டைய முனிவரையொத்த 
வரும்‌, நவீன உலகிற்கு ஏற்ற 
சர்வதேசத்‌ தலைவருமாக 
ஒருவர்‌ வாய்த்தார்‌. 

அந்நிய ஆட்சியின்‌ 
அக்கிரமத்தால்‌ நடந்த 
குற்றங்களைக்‌ களைபவ 
ராக, அகண்ட பாரதத்தின்‌ 
அருட்குருவாக விவேகா 
னந்தர்‌ தோன்றினார்‌. 

1893-இல்‌ சிகாகோவில்‌ 
நிகழ்ந்த சர்வ சமயப்‌ பேரவை. 
அங்கு நானிலத்தை மேம்‌ 
படுத்த பல பேச்சாளர்களின்‌ 
சிந்தனைகளில்‌ நான்‌ புகுந்து 
“சேர வாரீர்‌ ஜகத்தீரே' என்று 4. 
கூவிக்‌ கூவி அழைத்தேன்‌. ஆச டு 

ஆனால்‌ அங்கு பேசிய பலரும்‌ “என்‌ மதமே ஓசத்தி' கொண்டிருப்பதுபோல்‌, அன்னை பராசக்தி ர்‌ 
என்று கூறி, கைத்தட்டலுக்காகவே பேசினர்‌; மனிதகுல என்‌ மூலம்‌ பக்தர்களுக்கு உபதேசிக்கிறாள்‌'? 
மேன்மைக்காக ஆத்மார்த்தமாக அரிதாகவே பேசி என்பார்‌. 
முழுப்‌ பலன்‌ பெறாமலேயே போனார்கள்‌. அப்படி ப்பட்டவரின்‌ சீடரான விவேகானந்‌ 

அந்தப்‌ பேச்சாளர்களுள்‌ 5-வது மற்றும்‌ 20-வது தர்‌ பேரவையின்‌ 23-வது நபராகத்‌ 
நபர்களின்‌ வாக்கில்‌ நான்‌ புகுந்து “நாம்‌ அனைவரும்‌ தயங்கியபடி எழுந்தார்‌. 


சகோதர, சகோதரிகள்‌' என்று கூறவும்‌ வைத்தேன்‌. ஆனால்‌ அட்சரத்திற்கும்‌ அறிமுகம்‌ இல்லாதவர்‌; 
அந்த இருவரும்‌ வாக்சக்தியை உள்வாங்கிய சொற்ப ஆனாலும்‌ என்ன, அவரது முகத்தில்தான்‌ 
அளவிற்கே வரவேற்பு பெற்றார்கள்‌. ஸ்ரீமூகம்‌ இருந்ததே! 

இந்தப்‌ பேரவையும்‌ வழக்கமான “பேசிவிட்டுப்‌ போகும்‌ பாரத ரிஷி, முனிவர்களின்‌ பர ஞான 
ஒரு சடங்கோ' என்று சோர்ந்து நின்றேன்‌. அனுபவங்களையும்‌, அபர ஞானத்‌ திரட்சி 


ஆனால்‌, அங்கிருந்த விவேகானந்தர்‌ மீது என்‌ நம்பிக்கை i விவேகானந்தருக்குள்‌ புகுத்தி, 
இருந்தது. அவர்‌ தமது வாலிப வயதில்‌, தியான வேளையில்‌ அவா திருவாய்‌ மலர்ந்திட அழியும்‌ காத்திருந்‌ 
தேன்‌. என்‌ சக்திகளைச்‌ சரியாக நெஞ்சின்‌ 
ஆழங்களில்‌ சுமந்து பிரசவிக்கத்‌ தவித்‌ 
தார்‌; அதனால்‌ பேசவும்‌ தவிர்த்தார்‌; 
இல்லை, இல்லை, தன்னைத்‌ 
தயார்ப்படுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 
“மந்திரம்‌ போன்று வேண்டுமடா 
சொல்லின்பம்‌' என்று கவியரசர்‌ 
பாரதி பாடியதற்கொப்ப, வாக்கு 
சக்தியை மந்திர சுக்தியாக்கிக்‌ 


மந்திரங்களைத்‌ தங்க எழுத்துகளில்‌ தரிசித்தவர்‌ என்பதை 
நான்‌ அறிவேன்‌. அவரது குருவான ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தமது 
அந்திமக்‌ காலத்தில்‌ நோயுற்றிருந்தபோதும்‌ தினமும்‌ சுமார்‌ 20 
மணி நேரம்‌ பக்தர்களின்‌ நலனுக்காக உபதேசித்தவர்‌ அல்லவா! 

“குருதேவர்‌ எப்படி இவ்வாறு கருத்துகளைப்‌ பொழிகறார்‌?” 
என்று சீடர்கள்‌ வியப்பார்கள்‌. 

அதற்கு அவர்‌, “நெற்களஞ்சியத்தின்‌ உள்ளிருந்து 
ஒருவர்‌ நெல்மணிகளைத்‌ தள்ளிக்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 23. 


கொண்டிருந்தார்‌, பிரார்த்தனை மூலமாக! விவேகானந்தரை, ஒரு வரியால்‌ 
வாக்சக்திகளான எனது மற்ற தேவிகளுடன்‌ நாங்கள்‌ உலகை வெல்ல வைத்தது. 
அவருக்குள்‌ நிறைந்து கொண்டே வந்தோம்‌! முதலில்‌ அவர்‌ பாரத மக்களிடம்‌ 
அவரும்‌ எங்கள்‌ எல்லாச்‌ சக்திகளையும்‌ ஏற்றுக்‌ கொண்டு கொண்டிருந்த அளவற்ற அன்பு அகிலம்‌ 
உள்ளத்தளவில்‌ விரிந்து கொண்டிருந்தார்‌. அறிய வேண்டியது. 

இந்து மதத்தின்‌ பிரதிநிதியாக மட்டுமின்றி, சனாதன விவேகானந்தர்‌ பம்பாயிலிருந்து 
இந்து மதம்‌ எல்லா மதங்களுக்கும்‌ தாய்‌ மதம்‌ என்பதை புறப்பட்டபோது, வழியில்‌ அபுசாலை 
உலகிற்கு உணர்த்த அவர்‌ உள்ளத்தளவில்‌ வளர்ந்து ரயில்‌ நிலையத்தில்‌ தமது சகோதரத்‌ 
கொண்டிருந்தார்‌. துறவிகளான சுவாமி பிரம்மானந்தரையும்‌ 
பாரதத்தின்‌ பிரதிநிதி என்பதோடு உலகிலுள்ள எல்லா துரியானந்தரையும்‌ தற்செய்லாகச்‌ சந்தித்தார்‌. 
மக்களின்‌, ஏழை எளியவர்களின்‌ நலன்களுக்காக வந்து அப்போது றல்‌! 5 யப்தாப்ம எத்‌ அகன்று 
உதித்தவர்‌ என்ற ஏகாத்ம பாவ நிலையில்‌ அவர்‌ ஆழ்ந்து பேரவைக்குச்‌ செ ர அர்‌ முக்கிய 
சென்று கொண்டிருந்தார்‌. காரணத்தைக்‌ கூறினார்‌: 

முடிவில்‌ குருவையும்‌ கலைமகளையும்‌ துதித்தார்‌; “நான்‌ இந்தியா முழுவதும்‌ பயணம்‌ 
செய்தேன்‌. ஐயோ! என்‌ சொல்வேன்‌. 
சகோதரர்களே! மக்களின்‌ கொடிய வறுமை 
யைக்‌ கண்டு என்‌ கண்ணீரைக்‌ கட்டுப்படுத்த 
“அமெரிக்கச்‌ சகோதரிகளே, சகோதரர்களே” என்ற முடியவில்லை. அவர்களது வறுமையையும்‌ 
அவரது ஒரு வரி, இரண்டு நிமிடங்கள்‌, 4000 பேரை துன்பங்களையும்‌ அகற்ற முதலில்‌ முயலாமல்‌, 
எழுந்து நின்று கரகோஷம்‌ செய்ய வைத்தது. அவர்களிடம்‌ மதத்தைப்‌ போதிப்பது பயனற்‌ 
முன்பின்‌ தெரியாத ஒருவரின்‌ முதல்‌ வரியினால்‌, 
பிரிந்திருந்த அந்நிய மக்களின்‌ 8000 கரங்கள்‌ 
இணைந்தன; 4000 இதயங்கள்‌ திரண்டன. 


உலகிலுள்ள எல்லாச்‌ சமயங்களின்‌ ஒரே பிரதிநிதி 
யாக உரையாற்ற விஸ்வரூபம்‌ எடுத்தார்‌! 


றது. இதற்காகவே, ஏழைகளின்‌ விமோசனத்‌ 
திற்கு வழிதேடவே அமெரிக்கா செல்கிறேன்‌”. 


மக்கள்‌ மீது அப்படி அன்பிருந்தால்‌ 
மகேசன்‌ அவருக்கு அருள்புரிய மாட்டாரா, 
என்ன? 


அவரது சிகாகோ முதல்‌ உரை 3.5 
நிமிடங்கள்தான்‌ நிகழ்ந்தது. பகவத்‌ கீதை 
18 அத்தியாயங்கள்‌ போல்‌, 18 வாக்கியங்‌ 


அடுத்து, விவேகானந்தர்‌ பெற்ற தெய்வ 
களே அவை; 472 சொற்கள்‌ மட்டுமே. டுத்து ன்‌ ட 


ஆணையைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள, 
“நரேன்‌ உலகிற்குப்‌ போதிப்பான்‌' என்று 
ஸ்ரீராமகிருஷ்ணரே எழுதிக்‌ காட்டியதை 
ை நீங்கள்‌ அறியவில்லையா? 

அவர்‌ “சகோதர சகோதரிகளே” என்று பிறர்‌ மேலைநாட்டில்‌ நடக்கும்‌ சர்வ சமயப்‌ 
கூறியதுபோல்‌ சடங்காகக்‌ கூறவில்லை. பேரவைக்குப்‌ போவதா என்று விவேகானந்தரின்‌ மனம்‌ 
மாறாக, உலக மக்கள்‌ யாவரும்‌ உலக அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அலை 
அன்னையின்‌ ஒரு வயிற்று மக்கள்‌ என்பதை கடலின்‌ நடுவே தோன்றி அவரது குருதேவர்‌ காட்சி 
உணர்ந்ததால்‌ அவர்‌ அவ்வாறு அழைத்தார்‌. தந்தார்‌. தன்னைத்‌ தொடர்ந்து வரும்படி பணித்து முன்‌ 
சகோதரம்‌, சக உதரம்‌ - ஒரு வயிற்றுப்‌ சென்று வழிகாட்டினார்‌. 

பிள்ளை என்பது பொருள்‌ அல்லவா! 


விஸ்வத்தையே தன்னுள்‌ உணர்ந்த ஒரு 
விஸ்வாத்மா உரையாற்றினால்‌, உலக மக்‌ 
களுக்கு உற்சாகமன்றி வேறு என்ன வரும்‌? 


விவேகானந்தரா சிகாகோவில்‌ உரையாற்றினார்‌? 
அன்பர்களே! எந்தச்‌ சக்தி 4000 பேரை இதோ அவரது சக டரான சிவானந்தர்‌ மூலம்‌ 
யும்‌ அன்று எழ வைத்தது? அந்தச்‌ சக்தி வெளிப்பட்ட உண்மையைக்‌ கேளுங்கள்‌. 

அன்று மட்டுந்தான்‌ செல்லுபடியாகுமா? 
அன்றைய மக்களை மட்டுந்தான்‌ 
உயர்த்துமா? இன்றுள்ள உங்களைப்‌ 
போன்றவர்களை உயர்த்தாதா என்று 
நீங்கள்‌ சிந்திப்பீர்களா? 


“சிகாகோ செல்லும்‌ முன்பு நாங்கள்‌ கேட்ட விவேகானந்‌ 

தரின்‌ கருத்துகளுக்கும்‌, பின்னர்‌ அவர்‌ ஆற்றிய உரைகளுக்கும்‌ 
பெருத்த வேறுபாட்டைப்‌ பார்த்தோம்‌. முன்பெல்லாம்‌ அவர்‌ 
ஞான மார்க்கத்தைப்‌ பற்றியே கடினமான வார்த்தைகளுடன்‌ 
பேசுவார்‌. ஆனால்‌ மேலைநாட்டில்‌ அவரது உரைகள்‌ மிக 
எளிதாக இருந்தன. இதைப்‌ பற்றி விவேகானந்தரிடம்‌ நாங்கள்‌ 
5 கேட்பீர்களே! விசாரித்தபோது அவர்‌ கூறினார்‌: 


“சிகாகோ உரையினை நான்‌ பேசியதாகவா நினைக்கி 


கடந்த கால வினைகளால்‌ நிகழ்காலம்‌ தீர்மானிக்கப்படுகிறது; எதிர்காலம்‌ நிகழ்காலத்தால்‌ நிர்ணயிக்கப்படுகிறது. 


கலியுகவாசிகளான நீங்கள்‌ 


நீர்கள்‌? குருதேவரே என்‌ உரையின்‌ மூலமாக வெளிப்பட்டார்‌.” 
“என்னே விவேகானந்தரது பக்தி! குருதேவர்‌ ஸ்ரீராம 
குப்‌ ௨ எது ல “ட... கிருஷ்ணரின்‌ திறம்‌ மிக்க கருவி அவர்‌.” 


க 


)4- ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


னை 


மூன்றாவதாக, சிகாகோ சென்ற கைய ஆற்றல்‌ உள்ளது. அது 
போது மூன்று விதமான பிரச்னைகள்‌ இதுதான்‌ - ஒருமுறைகூட காம. 
விவேகானந்தர்‌ முன்‌ இருந்தன. எண்ணம்‌ என்னுள்‌ புக ந 
முதலாவது, சர்வ சமயப்பேரவை தள்ளிப்‌ போய்‌ காலம்‌ அனுமதித்ததில்லை. என்‌ மனம்‌, 
தாழ்த்தித்தான்‌ நடக்க இருந்தது. சில மாத காலத்திற்கு அந்நிய சிந்தனை, பொதுவாக மனிதன்‌ . 
நாட்டில்‌ எப்படி, எங்கே அவர்‌ தங்குவது? அவரது அன்றாடச்‌ வழியில்‌ செலவழிக்க என்‌ ஆற்ற 
செலவிற்குப்‌ பணம்‌ தருவது யார்‌? அனைத்தையும்‌ ஓர்‌ உயர்ந்த போக்கில்‌ 
போகுமாறு பயிற்சி அளித்தேன்‌. அது 
யாராலும்‌ தடுக்க முடியாத ஒரு மாபெரும்‌ 
ஆற்றலாக உருவெடுத்தது.” 
மக்களே, இப்போது புரிகிறதா, 
விவேகானந்தரின்‌ வாக்கிலும்‌ நாக்கிலும்‌ 
எழுத்திலும்‌ என்றும்‌ வாக்சக்தியாகிய நான்‌ 
ஏன்‌ நடனமாடுகிறேன்‌ என்று? 


இரண்டாவது, சர்வ சமயப்‌ பேரவையில்‌ அங்கீகரிக்கப்‌ 
பட்ட அமைப்பின்‌ ஆதாரச்‌ சான்றுக்‌ கடிதம்‌ இன்றி 
விவேகானந்தர்‌ ஒரு பிரதிநிதியாகப்‌ பேச முடியாது. 
அவரிடம்‌ சிபாரிசுக்‌ கடிதம்‌ இல்லை. 

மூன்றாவது, சமயப்‌ பேரவைப்‌ பிரதிநிதியாகப்‌ பதிவு 
செய்யும்‌ காலமும்‌ கடந்துவிட்டி ருந்தது. 

பாருங்களேன்‌, அவர்‌ உரையாற்றி உலகப்‌ புகழ்‌ 
இன்னும்‌ பெறவில்லை. மேற்கூறிய மூன்று பிரச்னைகள்‌ 
வந்து அவரை நெருக்கியபோதும்‌ அவரது அகக்குரல்‌ 
கூவியது இதுதான்‌: “இந்தச்‌ சர்வ சமயப்‌ பேரவை 
ஏற்பாடெல்லாம்‌ எனக்காகத்தான்‌!” 

அதாவது, அவர்‌ மூலமாக உலகிற்கு ஏற்பட இருந்த 
நன்மையைப்‌ பற்றிய நம்பிக்கை அது! இதை அவர்‌ 
முன்பே துரியானந்தரிடம்‌ ஒருமுறை கூறியிருந்‌ - 
ததும்‌ என்‌ நினைவிற்கு வருகிறது. 

அப்போது நான்‌ “இவர்தான்‌ தன்னம்பிக்‌ 
கைச்‌ சிங்கம்‌” என்று சத்தமிட்டுக்‌ கூவினேன்‌. 


உலகிற்கு விவேகானந்தர்‌ ஒரு துறவி; 
ஆனால்‌, எனக்கோ அவர்‌ விஸ்வத்தையே 
தனக்குள்‌ காணும்‌ ஒரு வேதகால ரிஷி. 
சர்வ சமயப்‌ பேரவையில்‌ பேச ஆரம்பிக்‌ 
கும்‌ முன்‌ மேதாதேவியான சரஸ்வதியை அவர்‌ 
இவ்வாறு வணங்கியிருப்பார்‌ என்பது என்‌ 
ம்பிக்கை. 


“தேவி, உன்‌ அருள்‌ பெற்றவன்‌ ரிஷி 
ஸி ஆகிறான்‌; பிரம்மஞானி ஆகிறான்‌. செல்‌ 
வம்‌ பெறுகிறான்‌; சிறந்த ஐஸ்வர்யங்களை 
அடைகிறான்‌. அத்தகைய கலைமகளே, 
எங்களுக்குச்‌ செல்வங்களை வழங்கு!” 
நன்கு சிந்திக்கத்‌ தெரிந்தால்‌ நாட்டில்‌ 
செல்வம்‌ பெருகும்‌ என்று கூறியவர்‌ 
விவேகானந்தர்‌! ஆம்‌, அந்தப்‌ 
பிரார்த்தனையால்‌ மேதாதேவி அவர்‌ மூலம்‌ 
வேறு சிலரோ, அவரது ஆங்கிலப்‌ பாதத்திற்கு ஆறு வகையான செல்வங்களை 
புலமையும்‌, சாஸ்திர ஞானமும்‌ காரணம்‌ வழங்கியுள்ளாள்‌. அவற்றைப்‌ பட்டியலிடுகிறேன்‌. 
என்றனர்‌; குருவருள்‌ என்றனர்‌ சிலர்‌ இன்‌ > ர்க ட்‌ ்‌ த்‌ ட்‌ 
ட ஒன்று, இந்தியர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே நம்ப 
னும்‌ சிலரோ, அவரது தவமும்‌ ஆளுமையும்‌ ஆரம்பித்தார்கள்‌. 
என்றனர்‌. தோற்றப்‌ பொலிவு என்றனர்‌ பலர்‌. 


முக்கியமாக, விவேகானந்தரிடம்‌ நான்‌ 
கண்டு வியந்தது, அவரது ஆன்மிகத்‌ தகுதி. 

ஒரு நாள்‌ அவரைப்‌ பலரும்‌ பாராட்டினர்‌. 
முதல்‌ உரை வெற்றியானது, அவரது சொல்‌ 
லாற்றலுக்குக்‌ கிடைத்தது என்றனர்‌ சிலர்‌. 


இரண்டாவது, தங்கள்‌ பலத்தையும்‌ பாரம்பரியப்‌ 
பெருமையையும்‌ உணர்ந்தார்கள்‌. 

மூன்றாவது, அந்நிய அடிமைத்தனத்திலிருந்தும்‌ 
மோகத்திலிருந்தும்‌ இந்தியர்கள்‌ விழித்தெழுந்தனர்‌. 


எல்லாவற்றையும்‌ கேட்டுவிட்டு, அவர்‌ 
கூறியதை எண்ணி நெஞ்சம்‌ நெகிழ்கிறேன்‌. 
சிந்தனை சக்தியான நான்‌ மக்களின்‌ 
உள்ளங்களில்‌ புகுவதற்கான ஓர்‌ அடிப்‌ 


படைத்‌ தகுதியை அவர்‌ வாயால்‌ கூறக்‌ ர... பிற நாட்டினர்‌ நம்மை மதிக்க 

கேட்டுப்‌ புளகாங்கிதமடைந்தேன்‌. அதை ஆரம்பித்தனர்‌. 

அவரது மொழியிலேயே கேளுங்கள்‌: ஐந்தாவது, பாரதம்‌ விடுதலைக்காக வேட்கை 
“சிகாகோவில்‌ எனது முதல்‌ கொண்டது. 

சொற்பொழிவில்‌ நான்‌ “சகோதரிகளே, ஆறாவதாக, உலகம்‌ பாரதத்தைக்‌ கண்டு வியக்க 

சகோதரர்களே என்றதும்‌, எல்லோரும்‌ ஆரம்பித்தது. 

மகிழ்ச்சி ஆரவாரம்‌ செய்ததும்‌ இவை யாவும்‌ விவேகானந்தர்‌ விஸ்வரூபம்‌ எடுத்ததால்‌ 

உங்களுக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ அப்படி வந்த நன்மைகள்‌. இதனால்தானே கற்றறிந்தோர்‌ அவரை 

அவர்கள்‌ பரவசப்பட்டது ஏன்‌? ஏதோ  *விஸ்வகுரு' என்று போற்றுகின்றனர்‌. 

ஓர்‌ அதிசய ஆற்றல்‌ என்னிடம்‌ விஸ்வரூபமெடுத்த விவேகானந்தரின்‌ பேரான்ம சக்தி 

உள்ளதாக நீங்கள்‌ கருதலாம்‌. அன்றைய மக்களுக்காக மட்டுமல்ல, இன்றுள்ள உங்களுக்கும்‌ 


“உண்மைதான்‌. என்னிடம்‌ அந்தச்‌ சக்தி வந்தடைய உங்களை ஆசீர்வதிக்கிறேன்‌. 4 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 25 


[்‌] 
6 
E 
3 
a 
6 
௮ 
ப்‌] 
| 
6 
E 
3 
a 
6 
3 
ஞ்‌ 
[்‌] 
ப்‌ 
9 
ட 
=p 
| 
a 
A 
| 
அ 
= 
ே 
| 
a 
A 
4 
"6 
ம்‌ 
6 
6 
ட 
| 
6 
E 
9 
[= 
வ 
டி 
ம்‌ 
[ 
[ம] 
ட்‌ 
3 
6 
3 
ஜ்‌ 
E 
ம்‌ 
6 
லி 


மதத்திற்கு ஜாதியில்லை, ஜாதி என்பது வெறும்‌ சமுதாய ஏற்பாடு. 


ப மழுனுவன்‌ | 


(இயற்கையின்‌ அதிபனான ஹரியே! நீ 
அளவிடப்பட முடியாதவன்‌; வாயால்‌ i 
விவரிக்கப்பட முடியாதவன்‌. மும்மூர்த்தி i 
களின்‌ வடிவானவன்‌. ஆதலால்‌ கேசவன்‌ 
என்று நீ போற்றப்படுதிறாய்‌. 

“யதோ வாசோ நிவர்த்தந்தே 
அப்ராப்ய மனஸா ஸஹ - “உன்னை 
அடைய முடியாமல்‌ மனதுடன்‌ சேர்ந்து 
சொற்களும்‌ பின்வாங்குகின்றன' பண்ணல்‌ பாம்‌] ப்‌ F 

தீயவர்களின்‌ இதயங்களில்‌ அச்சத்தை விளைவிக்கும்‌ 
ஜனார்த்தனா! நீ மலர்ந்த எனது இதயத்தாமரையில்‌ 
எழுந்தருளிவிட்டால்‌ எந்தத்‌ தீயசக்திதான்‌ என்னை நெருங்கத்‌ 
துணிவு கொள்ளும்‌? 


என்கின்றன வேதங்கள்‌. 

உன்னிடம்‌ என்னைச்‌ சேர்ப்பிக்க 
முடியாத எவற்றுடனும்‌ நான்‌ 
சேராதிருக்க அருள்புரி. 

ஸ்ரீ லட்சுமியை மார்பில்‌ கொண்ட 
ஸ்ரீதரன்‌ நீ, அனைத்து உயிர்களிடத்திலும்‌ 
வசிப்பதால்‌ நீ வாசுதேவன்‌ என்று 


சாத்வமான கிருஷ்ணா! சத்வ குணத்தை விட்டு விலகாத 
இருஷ்ணா! என்னை விட்டு ஒருபோதும்‌ விலகாது 
சாத்வீகமாக என்னிடத்திலிருப்பாய்‌; உன்னிடத்‌ 
திலிருந்து நானும்‌ ஒருபோதும்‌ விலகாது 
இருப்பேனாக. விலகுதல்‌ மட்டும்‌ நம்மைவிட்டு 
விலகட்டும்‌. 


வேதங்களையே கண்களாகக்‌ கொண்ட 


போற்றப்படுகிறாய்‌. 
எங்கும்‌ இருப்பவன்‌ நீ, என்‌ உயிரிலும்‌ 
இருப்பவன்‌ நீ, உயிருக்குயிரான என்‌ இறைவா ! 
இந்தப்‌ பிறவியில்‌ உன்னைத்‌ தரிசிக்கும்‌ வாய்ப்பு 
கிடைக்குமா? பிறந்தது முதல்‌ இன்றுவரை, என்‌ 
விருப்புகள்‌, வெறுப்புகள்‌ அனைத்திலும்‌ உடன்‌ 


விருபாட்டனனே! வேதநெறி எங்கும்‌ தழைத்‌ 
தோங்க திருவருள்‌ செய்‌. ஏனெனில்‌ அந்நெறி 
இருந்து, தாயினும்‌ மேலான தலைவனாய்‌ விளங்கி யன்றோ எங்களை உன்னிடத்தில்‌ சேர்ப்பிக்கும்‌. 
வேதநெறியே என்‌ வாழ்க்கை நெறியாக 
ஆகட்டும்‌. 

எந்த உயிரிடத்திலும்‌ தோன்றிப்‌ பிறக்காதவன்‌ 
நீ. அதனால்‌ நீ அஜன்‌ என்று போற்றப்படுகிறாய்‌. 
உன்னாலன்றோ எனது பிறப்பு இறப்புகளை 


என்னைக்‌ காத்து வருகிறாய்‌. 

நினது அன்பையும்‌ கருணையையும்‌ புரிந்து கொள்‌ 
ளாமல்‌ உலகில்‌ நிலையில்லா மனிதர்களிடத்தில்‌ 
அன்பையும்‌ கருணையையும்‌ தேடி நான்‌ அலைகிறேன்‌; 
சலிக்கிறேன்‌; களைத்துப்‌ போகிறேன்‌. 

இதோ உன்னிடம்‌ மட்டுமே வருகிறேன்‌. இனி உன்‌ 
அன்பும்‌ கருணையும்‌ மட்டுமே என்னை அணைக்கட்டும்‌, 
வழிநடத்தட்டும்‌. 

உன்னையே நாடுகிறேன்‌, சரணடைகிறேன்‌, என்‌ மீது 


உண்டாக்கும்‌ வாசனைகளை ஒழிக்க 


கருணை கொண்டு, என்னைத்‌ தூய்மையாக்கி ஏற்றுக்கொள்‌. 
விஷ்ணுவே! நீ எங்கும்‌ பரந்திருக்கும்‌ இயல்பினன்‌. நீ என்‌“ 
அகத்திலும்‌ புறத்திலும்‌ வியாபித்திருக்கும்‌ உன்‌ இயல்பை, / 
உன்னவனாகிய நான்‌ உணரும்படி செய்‌. | 
மாதவனான நீ பெரும்‌ தவம்‌ செய்பவன்‌. மேலான | 
தவநெறியை எனக்கு அருளி என்னை உயர்த்திவிடு. 
உடலாலும்‌ உள்ளத்தாலும்‌ உரையாலும்‌ செய்யப்படும்‌ 6 ட 
தவம்‌ எது என்று அன்று நீ கீதையில்‌ உரைத்த தவத்தை 2) ட 
மேற்கொள்வதே என்‌ தவமாகக்‌ கொள்ள ஆசீர்வதிப்பாய்‌. ) இ 
மது என்னும்‌ அசுரனை வதைத்த மதுசூதனா! என்‌ தவத்திற்கு ்‌ 
இடையூறாக வருகின்ற தீய இயல்புகளை வதைத்து எனக்கு 4 ௩ 
உதவிடு. 
நீ தாமரை போன்ற கண்களைக்‌ கொண்ட புண்டர்காட்சன்‌. | 
அந்தக்‌ கண்களால்‌ என்னைக்‌ கடாட்சித்து என்‌ உள்ளத்தி 
னுள்ளே ஆன்மிகத்‌ தாமரையை மலரச்‌ செய்‌. 


-26- ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி -செப்டம்பர்‌2018 -- - 


ஸ்ரீகிருஷ்ண ஜயந்தி 2.9.2018 ஞாயிற்றுக்கிழமை நான்‌ ஒரு ஆன்மா என்பதை இந்து நம்புகிறான்‌. 


அனைவருக்கும்‌ ஒரே புகலிடமான ஸரீமந்நாராயணா! 
உன்னிடத்தில்‌ புகல்‌ அடைகிறேன்‌. எனக்குப்‌ புகலிடம்‌ 
அளித்திடு. நின்‌ திருவடியை என்‌ தலையில்‌ பதித்திடு. 

புருஷர்களில்‌ மேன்மையான புருஷோத்தமா! உத்தம 
குணங்கள்‌ அனைத்தையும்‌ எனக்கு நல்கி, என்னை உத்தம 
பக்தனாக்கு. 

எல்லாப்‌ பொருட்களின்‌ அறிவைக்‌ கொண்ட சர்வக்ஞனே! 
மெய்ப்‌ பொருள்‌ அறியும்‌ அறிவை எனக்கு நல்கு. 

சத்திய வடிவான சத்தியனே! யார்‌ சத்திய நிஷ்டையை 
வழுவாது மேற்கொள்கிறார்களோ அவர்களை உன்‌ மடியில்‌ 
எப்போதும்‌ வைத்துக்‌ கொள்கிறாய்‌. நான்‌ ஒருபோதும்‌ 
சத்தியத்திலிருந்து வழுவாதிருக்க வரமருள்‌. 

எப்போதும்‌ வெற்றியே வடிவெடுத்த ஜிஷ்ணுவே! எனது 
கீழ்மையான இயல்புகளை நான்‌ வெல்லத்‌ துணை செய்து, 
உன்னை அடைய உறுதுணையாக இரு. 

வேணுகானனே! உனது வேணு கானத்தைக்‌ கேட்கும்‌ 
எல்லா ஜீவராசிகளிடத்திலும்‌ அதன்‌ தெய்வீகத்‌ தன்மை 
வெளிப்படும்படி செய்து களிப்பூட்டுகிறாய்‌. உனது நாதம்‌ 
என்னுள்‌ ஒலிக்கட்டும்‌. உனது இசை என்‌ வாழ்க்கையின்‌ 
இசையாக மாறி, இப்பிறவி எடுத்த பயனைத்‌ தரட்டும்‌. 
பூமியைத்‌ தாங்குபவனே! உயிர்களின்‌ தலைவனே! 


முடியும்‌. அவற்றை ஒழித்து என்‌ 
பிறவிப்பிணி போக்கிடு. 
தாமோதரா! உனது பிரகாசம்‌ மற்ற 


கோவிந்தா! என்னைத்‌ தாங்குபவனும்‌, எனது 
தேவர்களைப்‌ போன்று படைக்கப்பட்ட தலைவனும்‌ நீயல்லவோ? 
தல்ல. தானே ஒளிர்வது. அது என்னிடத்தில்‌ தொப்புளில்‌ தாமரை மலர்‌ கொண்ட பத்மநாபா! 
எப்போதும்‌ பிரகாசிக்கத்‌ தாண்டி விடு. ஹே கிருஷ்ணா! நீ ஏற்கனவே என்னுள்‌ 
எப்போதும்‌ மகிழ்ச்சியோடு இருக்கும்‌ இருக்கின்றாய்‌. ஆனால்‌ எனக்குத்‌ தெரியாதபடி 
என்னுள்‌ ஒளிந்திருக்கிறாய்‌. ஏன்‌ இப்படி? 
இனியாவது என்னுள்‌ வெளிப்படு. 


ஹ்ருஷிகேஷா! உனது மகிழ்ச்சி, புற விஷயங்களைச்‌ 
சார்ந்ததால்‌ உண்டானதல்ல. 
உனது இயல்பே மகிழ்ச்சியானது. ஆனந்தமயமா 
னது. அந்த ஆனந்தத்தின்‌ சிறு துளியை எனக்குக்‌ கொடு. 
அதைப்‌ பருகி நானும்‌ ஆனந்தமயமாக ஆவேன்‌. 
மகாபாகுவே! உனது ஓர்‌அம்சத்தால்‌ இந்த அண்டங்கள்‌ 


நித்திய அமைதியின்‌ வடிவாய்‌ விளங்கு 
பவனே! நான்‌ அமைதியைக்‌ தேடி அமைதி 
யின்மையைத்‌ தருகின்ற விஷயங்களையே 
நோக்கி ஓடியபடி இருக்கிறேன்‌. என்‌ 
ஒட்டத்தை நிறுத்து. 
எனது அந்த வேகத்தைக்‌ கெடுத்து 
ஆட்கொண்டருள்‌. உன்னைக்‌ காட்டு. 
உன்‌ நித்திய அமைதியில்‌ நான்‌ ஓய்ந்திட 
உதவிடு. உன்‌ நித்தியத்தில்‌ நான்‌ ஒன்றாகி 
விடும்படிச்‌ செய்‌. 
யோகத்தின்‌ தலைவனான யோகேஷ்‌ 


யாவையும்‌ தாங்குகிறாய்‌. என்னைத்‌ தாங்குவதில்‌ உனக்குக்‌ 
குறையேதும்‌ உண்டோ? 
குறையொன்றும்‌ இல்லா கோவிந்தா, என்‌ குறைகள்‌ 
அனைத்தையும்‌ போக்கி என்னை பூரணமானவனாக ஆக்கு. 
ஒருபோதும்‌ கீழ்மையில்‌ சேராதவனும்‌ குறையற்றவனு 
மான அதோக்ஷஜனே! நீ என்னை ஆட்கொண்டுவிட்டால்‌, 
நானும்‌ ஒருக்காலும்‌ கீழ்நிலையில்‌ சேரமாட்டேன்‌. 


கேரளாவில்‌, ஆலப்புழை அருகேயுள்ள ” 


அம்பலப்புழை ஸ்ரீகிருஷ்ணன்‌ கோவிலில்‌ கிழக்கு 
நோக்கி அருள்கிறார்‌ கிருஷ்ணன்‌. இவருக்கு பால்‌ 
பாயசம்‌, நைவேத்தியம்‌ செய்தால்‌ நினைத்தது நடக்‌ 


வரா! உலகத்திற்கு இருப்பிடமாக உள்ள 
ஜகந்நிவாசா! 
உன்னோடு என்னை இணைக்கும்‌ யோக 


நிலையை எனக்கு நல்கி, இந்த 'நான்‌' 
என்பது உன்னிடத்தில்‌ கரைந்து 
கும்‌ என்பது நம்பிக்கை. இங்கு ஒரு லிட்டர்‌ பாலில்‌ போகும்படி செய்‌; என்றும்‌ எப்போதும்‌ 
இரண்டரை கிலோ சீனி கலந்து பாலை சுண்டக்‌ 
ட்ட ௫ காய்ச்சி பால்‌ பாயசம்‌ தயாரிக்கின்றனர்‌. 


ட ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 <2? 


பிரகாசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ நீ மட்டுமே 
என்னுள்‌ பிரகாசித்துக்‌ கொண்டிரு. 


சர்வம்‌ கிருஷ்ணார்ப்பணமஸ்து! * 


எல்லோருக்கும்‌ எழுச்சியை ஊட்டுபவர்‌ ஒரே கடவுள்தான்‌. 


222222222222222222222222222222222222 


48 அண்டுகளுக்கு 


ஸ்ரீ யப 1/0 
TFET WEY, DDILISILL 


04.10.2018 அது 15 நாட்கள்‌ கொண்ட பஞ்ச துவாரகா யாத்திரை. அஹமதாபாத்‌, 

17.02.2019 அக்ஷர்தாம்‌, டாக்கூர்‌ துவாரகை, நிஷ்கலங்கு மஹா தேவ்‌ (கடல்‌ உள்வாங்கும்‌ 
பாண்டவர்கள்‌ வழிபட்ட சிவஸ்தலம்‌) பாலக்‌, சோம்நாத்‌, மூல துவாரகை, 
ஹர்சித்திமாதா, கோமதி துவாரகை, கோபீதளம்‌, நாகேசம்‌, பேட்‌ துவாரகை, போர்பந்தர்‌, கூரி 
அம்பாஜி, மாத்ரூகயா, மவுண்ட்‌ அபு, உதய்ப்பூர்‌, ஸ்ரீநாத்துவாரகை, காங்கரோலி 
துவாரகை, புஸ்கரதீர்த்தம்‌, ஜெய்ப்பூர்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 

17,600/- 

11.11.2018 அது 14 நாட்கள்‌ கொண்ட யாத்திரை. மும்பை, நாசிக்‌, பஞ்சவடி, 
த்ரியம்பகேஸ்வர்‌, சிரிடி, சனி சிங்கனாப்பூர்‌, க்ருஷ்னேஸ்வர்‌, எல்லோரா குகை, நாகநாதம்‌, 
பரலிவைத்தியநாதம்‌, கைக்கடி மகாராஜா கோயில்‌, பண்டரிபுரம்‌, பீமாசங்கரம்‌, அஷ்ட கணபதி 
சன்னிதானங்கள்‌, உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர்‌, ஓங்காரேஸ்வரர்‌ - நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ. 16,800/- 

18.01.2019 அது 10 நாட்கள்‌ கொண்ட ஆந்திர பிரதேஷ்‌ யாத்திரை அஹோபிலம்‌, மஹாநந்தி, ஸ்ரீசைலம்‌ - நபர்‌ 
ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,600/- 

20.01.2019 அது 9 நாட்கள்‌ கொண்ட கேரனா, பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ 
ரூ. 12,000/- 

31.01.2019 கது 8 நாட்கள்‌ கொண்ட சோழநாட்டு திவ்ய தேசங்கள்‌, - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ சூ. 11,000/- 

01.02.2019 குது 9 நாட்கள்‌ காண்ட மஹாராஷ்டிரா யாத்திரை. பண்டரிபுரம்‌, சீரடி சாய்பாபா உள்ளிட்ட 
யாத்திரை - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 12,000/- 

01.02.2019 கது 12 நாட்கள்‌ கொண்ட மஹாராஷ்டிரா உக்கயினி யாத்திரை. - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 15,000/- 

17.02.2019 அது 15 நாட்கள்‌ கொண்ட பஞ்சதுவாரகை யாத்திரை டாக்கூர்‌ துவாரகை, நிஷ்கலங்கு மஹாதேவ்‌ 
உள்ளிட்ட யாத்திரை - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 18,200/- 

03.03.2019 அது 14 நாட்கள்‌ கொண்ட காசி, கயா, ஹரித்துவார்‌, டெல்லி உன்னிட்ட யாத்திரை - நபர்‌ 

ருவருக்கு கட்டணம்‌ ரூ. 15,600/- 

03.03.2019 அது 23 நாட்கள்‌ எகாண்ட காசி, கயா, ஹரித்துவார்‌, டெல்லி, நேபான்‌ உள்ளிட்ட யாத்திரை - நபர்‌ 

ருவருக்கு கட்டணம்‌ ரூ. 26,000/- 
13.03.2019 குது 14 நாட்கள்‌ கொண்ட காசி, நேபாள்‌, முக்திநாத்‌, ஊனக்பூர்‌ உள்னீட்ட யாத்திரை - நபர்‌ 
ருவருக்கு கட்டணம்‌ ரூ. 16,000/- 

19.03.2019 கது 11 நாட்கள்‌ காண்ட சிக்கிம்‌, டார்விலிங்‌, களஹாத்தீ, சில்லாங்‌, சிரபுஞ்சி உள்ளிட்ட யாத்திரை 
- நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 16,800/- 

01.04.2019 ௯து 12 நாட்கள்‌ காண்ட கோவா, கோகர்ணம்‌, ஹம்பி உன்னிட்ட கர்நாடகா யாத்திரை - நபர்‌ 
ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,800/- 

01.05.2019 கது 10 நாட்கள்‌ கொண்ட நேபாள்‌, முக்திநாத்‌ யாத்திரை - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,200/- 

01.05.2019 கது 17 நாட்கள்‌ கொண்ட முக்திநாத்‌, காசி, கயா உள்ளிட்ட யாத்திரை - நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ. 20,200/- 

08.05.2019 ஆது 18 நாட்கள்‌ கொண்ட பத்ரிநாத்‌, கேதார்நாத்‌, கங்கோத்ரி, யமுனோத்ரி உன்னிட்ட சார்தாம்‌ 
யாத்திரை. - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 23,500/- 

23.05.2019 கழு 13 நாட்கள்‌ கொண்ட பத்ரிநாத்‌, கேதார்நாத்‌ யாத்தீரை- நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 18,000/- 


கந்த வல்‌ 125 தட்டுக்‌ வஸ்‌ ல செலு க்களை 
மேலும்‌ விவரங்களுக்கு:- 


மா$ விஜயலட்சுமி முராவல்‌ சர்வீஸ்‌ 


.... பழைய எண்‌. 55-3, புதிய எண்‌. 12, சங்கராச்சாரி தெரு, (நல்லதம்பி தெரு கார்னர்‌) 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5, 8; 28440144, 9444887134 உரிமையாளர்‌ : $.எயைராஈமண்‌ 
E-mail : sreevijayalakshmitravels@gmail.com + www.sreevijayalakshmitravels.com 


222222222222222222222222202222222292 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 | 


ட்‌ தள்‌ னன ன்‌ ன னான த கைதை 


று தய்ய ப்தி தும்ம. 


௧ ஜெணன்‌ _. 


நம்மாழ்வாரைப்‌ பற்றிப்‌ பாடும்போது “சேமம்‌ 


செய்ய திருப்பாற்கடலோ என்று 
வியந்து போற்றினர்‌. சிகாகோவில்‌ சுவாமி 
ஆற்றிய கேட்டு, 


“சிகாகோவோ, சியாமள வண்ணன்‌ கீதை உரைத்த 


குருகையோ, 


விவேகானந்தர்‌ உரை 


குருக்ஷேத்ரமோ' என உலகமே வியந்தது. 

உலக மதங்களின்‌ உயர்‌ பிரதிநிதிகள்‌ சொற்‌ 
போருக்காகக்‌ குழுமியிருந்த இடம்‌ - சிகாகோ. 

இந்திய மன்னர்களின்‌ பெரும்படைகள்‌ விற்‌ 
போருக்காகத்‌ திரண்டிருந்த களம்‌, குருக்ஷேத்ரம்‌. 

போர்‌ புரியத்‌ தயங்கிய பார்த்தனைப்‌ போரிடத்‌ 
தூண்டினான்‌ பரந்தாமன்‌. தமக்குள்‌ போரிட்டுக்‌ 
கொண்டிருந்த மேலைநாட்டு மதத்தலைவர்களி 
டம்‌ போரை நிறுத்தி இணக்கம்‌ காணத்‌ தூண்டினார்‌ 
பரமஹம்சரின்‌ தூதர்‌. 

தன்னைச்‌ சார்ந்தவர்களும்‌ தம்பி புத்திரர்களும்‌ 
போரிடுவதை வேடிக்கைப்‌ பார்த்தான்‌ ஊனக்‌ 
கண்ணையும்‌ ஞானக்கண்ணையும்‌ இழந்த 
வேந்தன்‌ திருதராட்டிரன்‌; 

“மதமெனும்‌ நதிகள்‌ பலவாயினும்‌ அவை சேருவது 
பரம்பொருள்‌ என்ற ஒரே கடலில்‌' எனக்‌ கூறி, அறிவுக்‌ 
குருடர்களின்‌ கண்களைத்‌ திறந்து வைத்தார்‌ 
விவேகானந்தர்‌. 

பொறாமை, பேராசையால்‌ நட்பு சுற்றம்‌ பாராமல்‌ 
வெறித்தனமாகப்‌ போரிட்ட படைகளுக்குச்‌ சாவுமணி 
அடித்தார்‌, பூபாரம்‌ குறைத்த பார்த்தசாரதி. மத வெறிக்கும்‌ 
மதத்தின்‌ பெயரால்‌ நடைபெறும்‌ கொடுமைகள்‌ 
அனைத்துக்கும்‌ தன்‌ வீர முழக்கத்தின்‌ மூலம்‌ சாவுமணி 
அடித்தார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 
போதிலும்‌ 
ஒழிப்பதில்‌ தீவிரமாக நின்று, தர்மத்திற்கு வெற்றி தேடித்‌ 
தந்தார்‌ தாமோதரன்‌ கிருஷ்ண பகவான்‌. 


வாக்குகள்‌ மீறப்பட்ட இமையை 


எதிர்ப்புக்‌ குரல்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌, அவற்‌ 
றையே தனக்கு ஆதரவாகத்‌ திருப்பி, தன்‌ வாதங்களுக்கு 
மெருகூட்டினார்‌ வீரத்துறவி விவேகானந்தர்‌. 

உலகங்கள்‌ அனைத்தும்‌ தனக்குள்‌ அடங்கியிருப்பதை 
விஸ்வரூப தரிசனம்‌ மூலம்‌ நரனாகிய அர்ஜுனனுக்குக்‌ 
காட்டினான்‌ நாராயணனாகிய நந்தகுமாரன்‌. 

உலக தத்துவங்கள்‌ அனைத்தும்‌ “இந்தியாவுக்குள்‌ 
அடக்கம்‌ என்ற பேருண்மையை விஸ்வரூபப்படுத்திக்‌ 
காட்டினார்‌ விவேகானந்தர்‌. 

அமெரிக்க மொழியில்‌ இந்தியாவின்‌ வடிவம்‌ INDIA. 
அதன்‌ விஸ்வரூபம்‌ INFINITY AND DIVERSITY IN THE 
ABSOLUTE இயற்கையின்‌ படைப்புகள்‌ அனைத்திலும்‌ 
எல்லையற்ற பரந்து விரிந்துள்ள தன்மை; ஒவ்வொரு 
படைப்பும்‌ தனது தனித்தன்மையில்‌ வேறுபட்டு நிற்கும்‌ 
கோட்பாடுகளை 


தன்மை; இவ்விரண்டு உன்னதக்‌ 


த்‌ 


உள்ளடக்யெதே எங்கும்‌ நிறைந்த, எல்லாம்‌ 
எந்த 
தெய்வத்தை எந்த முறையில்‌ வழிபட்டாலும்‌ 
அவை யாவற்றிலும்‌ ஊடுருவி நிற்பது ஒரே 


பரம்பொருள்‌ என்றார்‌ கீதாசார்யன்‌. 


வல்ல, எல்லையற்ற பரம்பொருள்‌. 


“ஒவ்வொரு விதையும்‌ தனக்கே உரித்தான 
செடியாகத்தான்‌ வளரும்‌. ஒவ்வொரு 
மனிதனும்‌ தனக்கே உரித்தான இயல்புகளுடன்‌ 
வளர்கிறான்‌. இவை யாவற்றிலும்‌ உள்ளுறை 
உயிர்ப்புத்‌ தன்மையும்‌ ஆன்ம சக்தியும்‌ ஒன்றே” 
ஆணித்தரமாக அறிவித்தார்‌ 
விவேகானந்தர்‌. 

குருக்ஷேத்திரத்தில்‌ தன்‌ சடன்‌ பார்த்தன்‌ 
மூலம்‌ உலகுக்கு கண்ணன்‌ அளித்த உபதேசம்‌ 
சிகாகோவில்‌ 


யாவற்றிற்கும்‌ சமரசம்‌ வழங்கிய சங்கநாதம்‌ 


என்பதை 


கதை. உலக மதங்கள்‌ 
விவேகானந்தரின்‌ வீர உரை. 


உறவு வலைகளுக்குள்‌ சிக்கி உண்மையறி 


யாது குழம்பிய விஜயனுக்கு உண்மை 
ஸ்வரூபத்தைத்‌ திறந்து காட்டினார்‌ 
வாசுதேவன்‌. 


சிறு நெறிகளில்‌ சிக்கிக்‌ கிடந்த கிணற்றுத்‌ 
தவளைகளுக்குப்‌ பெரு நெறியாம்‌ கடலை 
அடையாளம்‌ காட்டினார்‌ விவேகானந்தர்‌. 

மனிதனின்‌ ஆன்மிக வளர்ச்சிக்கும்‌ தெளிந்த 
மனதிற்கும்‌ சிறந்த வழிகாட்டி கீதை. 


மனிதனின்‌ சமூக இணக்கத்திற்கும்‌ 
முன்னேற்றத்திற்கும்‌ கலங்கரை விளக்கம்‌ 
சிகாகோ பேருரை. 4* 


“ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 29. 


சிகாகோவில்‌ 


பழக்கம்‌ என்பது எதையும்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ செய்வதால்தான்‌ உண்டாகிறது. 


மிமுன்ணேருவவ்றி, விவேகானந்த[கேந்திரம்‌ கன்னியாகுமரி! 


சுவாமி விவேகானந்தர்‌ பாரத நாட்டை உலகத்தின்‌ மேற்கிந்தியத்‌ தீவுகள்‌, தென்‌ 
குருவாகக்‌ கண்டவர்‌. உலகம்‌ முழுவதிலும்‌ உள்ள மனிதர்கள்‌ அமெரிக்கக்‌ கண்டத்தின்‌ வடக்குப்‌ 
தங்களுடைய அரசியல்‌, சுதந்திரம்‌, உடல்‌ பலம்‌, செல்வச்‌ பகுதி இங்கெல்லாம்‌ இந்தியத்‌ 
செழிப்பு, வாழ்க்கைப்‌ பண்புகள்‌, ஆன்மிக விடுதலை ஆகிய தொழிலாளர்கள்‌ குடியேறி இருந்தார்‌ 
- வற்றைப்‌ பெற்று உய்ய பாரதம்‌ வழிகாட்ட வேண்டும்‌. கள்‌. அவர்கள்‌ பாரத நாட்டின்‌ பண்பாடு, 
அரசியல்‌, பொருளாதாரம்‌ இவற்றுடன்‌ 


அதன்‌ மூலம்‌ ஒவ்வொரு மனிதரும்‌ தன்னுடைய முழு பின்னிப்‌ பிணைந்து இருந்தார்கள்‌. 


உயரத்திற்கு எழுந்து நிற்க வேண்டும்‌. இது ஆயுத பலத்தால்‌ 
அன்றி, ஆன்ம பலத்தால்‌ சாதிக்கப்பட வேண்டும்‌ என்று இலங்கைத்‌ தொழிலாளர்கள்‌ 
சுவாமிஜி நினைத்தார்‌. காங்கிரஸ்‌, தென்‌ ஆப்பிரிக்கக்‌ காங்கிரஸ்‌ 
என்று அரசியல்‌ இயக்கங்களுக்கும்‌ இந்திய 
இயக்கத்தின்‌ பெயரையே வைத்து 
தங்களுடைய விசுவாசம்‌ எங்கே இருக்கிறது 


அதற்கு முதற்கட்டமாக பாரதம்‌, அரசியல்‌ ரீதியான 
சுதந்திரம்‌ பெறுவது இன்றியமையாத தேவை ஆகும்‌. 
ஆகவே சுவாமி விவேகானந்தர்‌ நம்‌ தேசத்‌ தலைவர்‌ ட ்‌ கனகு ல்‌ 
களை, பாரதத்தின்‌ முழுமையான சுதந்திரம்‌ பற்றிய தல்ல சந்தேகத்தி மக - இடமின்றி 
சித்தாந்தத்திற்குத்‌ தயார்‌ செய்தார்‌. காட்டினார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்து பிற 
பாரத நாட்டின்‌ தொண்டர்கள்‌ பாரத டட 5.” 
விடுதலைப்‌ போரில்‌ உழைக்க ஊக்கம்‌ கொடுத்‌ ந ல்கள்‌ ங்க 2 
தார்‌. சுதந்திரப்‌ போராட்டம்‌ என்பது வெள்ளை 
யனை வெளியேற்றுவது மட்டுமல்ல. அதற்‌ 
குப்‌ பிறகு பாரதத்தின்‌ தனி மனிதனின்‌, 
உடல்‌ பலம்‌, சமுதாயச்‌ சீர்திருத்தம்‌, 1 
பண்பாட்டு வளர்ச்சி, பல்துறை 9. து 
முன்னேற்றம்‌, பொருளாதாரச்‌ செழிப்பு, ்‌ 
ஆன்மிக வளர்ச்சி ஆகியவற்றுக்கு, பாரத ப | 
மக்களைத்‌ தயார்‌ செய்வதும்‌ தன்‌ கடமை | 
என்று உணர்ந்தார்‌ சுவாமிஜி. \ 


இக்காரணங்களினால்‌ இந்தியா 


சுவாமிஜியின்‌ காலத்தில்‌ உலகச்‌ சூழல்‌: 
பாரத நாடு சுதந்திரம்‌ பெறுவதை பிரிட்டிஷ்காரர்‌ 
கள்‌ விரும்ப மாட்டார்கள்‌ என்பது அனைவரும்‌ 
அறிந்ததே. பிரிட்டிஷ்‌ மணிமகுடத்தின்‌ மையமான 
ரத்தினக்‌ கல்லாக பாரதம்‌ விளங்கிற்று. அதை இழந்து 
விட பிரிட்டிஷ்காரர்கள்‌ மனம்‌ ஒப்ப மாட்டார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ மிகப்‌ பெரிய செல்வ 
வளமாக, வருமானத்தின்‌ ஆதாரமாக, தானியங்கள்‌ 
உற்பத்தி செய்யும்‌ வயலாக பாரதம்‌ விளங்கியது. 
அதனால்‌, பிரிட்டிஷ்‌ நாட்டை எதிர்க்கும்‌ ஜப்பான்‌, 
ஜெர்மனி போன்ற தேசங்களும்‌ பாரத 


சுதந்திரம்‌ பெறுவது இந்தியாவோடு நிற்காது; 
உலகத்தின்‌ 82 நாடுகள்‌ சுதந்திரம்‌ பெறுவதிலும்‌, 
சுதந்திரத்திற்கு மறைமுகமாக உதவி செய்ய மேற்கு ஐரோப்பாவின்‌ காலனி ஆதிக்கம்‌ முற்றிலுமாக 


வேண்டுமென்று எண்ணி சுதந்திரப்‌ போராளி ஒழிந்து போவதிலும்‌ அந்த சுதந்திரம்‌ போய்‌ முடியும்‌. 
களுக்கு ஆதரவு கொடுக்கச்‌ சம்மதித்தன. அதனால்‌ மேற்கு ஐரோப்பாவின்‌ சுரண்டல்‌ 
இங்கிலாந்தின்‌ ஆதரவு நாடான அமெரிக்‌ பொருளாதாரம்‌ முற்றிலுமாக சீர்குலைந்து போகும்‌. 

. காவேகூட இந்தியாவின்‌ சுதந்திரம்‌ இனியும்‌ 


சுவாமி விவேகானந்தர்‌ ஐரோப்பாவில்‌ சுற்றுப்‌ 
தள்ளிப்‌ போடப்பட முடியாத ஒன்று என்று 


பயணம்‌ செய்த 1895-96-ல்‌ “ஐரோப்பா ஒரு 
கருதலாயிற்று. அதுமட்டுமின்றி, பிரிட்டிஷ்‌ எரிமலையின்‌ மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 


மற்றும்‌ மேற்கு ஐரோப்பாவின்‌ காலனி நாடுகளாகிய அது எப்போது வேண்டுமானாலும்‌ வெடித்துச்‌ 


பலவற்றில்‌ இந்தியாவின்‌ தொழிலாளர்கள்‌ குடியேறி இதெறும்‌' என்று கூறி இருந்தார்‌. மேற்கு 
இருந்தார்கள்‌. ஐரோப்பாவின்‌ உட்பூசலே இரண்டு உலகப்‌ 
ஃபிஜித்‌ தீவு, இலங்கை, தென்‌ ஆப்பிரிக்கா, போர்களாக மாறியது என்பதை நாம்‌ 


மொரீஷியஸ்‌, கிழக்கு ஆப்பிரிக்கா, நினைவில்‌ கொண்டால்‌ சுவாமி 


30 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


விவேகானந்தரின்‌ தீர்க்க தரிசனம்‌ நமக்குப்‌ புலனாகும்‌. 


சுவாமி விவேகானந்தர்‌ கண்ட சுதந்திர பாரதம்‌: உலகச்‌ 


சூழலின்‌ இந்த இக்கட்டான நிலைமையை பாரதம்‌ உலக 

நன்மைக்காகவும்‌ தனக்கும்‌ சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தனக்கும்‌ உலக நன்மைக்கும்‌ என்று 
பாரதத்திற்கு பரமாத்மா வகுத்துக்‌ கொடுத்திருக்கிற பணியை 


ஆற்ற பாரதம்‌ தயாராக வேண்டும்‌. 


உலகில்‌ உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும்‌ போய்‌, அந்தந்த 
நாடுகளை உருவாக்கும்‌ பண்பாடுகளோடு நாம்‌ ஒன்றாகக்‌ 


பக்தர்களுக்கும்‌, பொது மக்களுக்கும்‌ 
மிகுந்த எழுச்சியை ஊட்டிற்று. பாரத 
மக்களை தேசப்‌ பணிக்காகத்‌ திரண்டு 
எழச்‌ செய்யும்‌ மிகப்‌ பெரிய உந்து சக்தி 
சுவாமிஜியின்‌ பாரத பக்தியே. அந்த 
பக்திக்குக்‌ இந்தியாவின்‌ 
ஆன்மிகப்‌ பெருமைதான்‌. 


காரணம்‌ 


oo 


பாரதத்தின்‌ பண்பாட்டுப்‌ பெருமை, 
உலக நாடுகளுக்கு பாரதம்‌ ஆற்ற 
வேண்டிய கடமை, மனிதகுலத்திற்கு 


கலந்து விட வேண்டும்‌. உலகை ஒற்றுமைப்படுத்த 
எப்போதெல்லாம்‌ மனிதகுலம்‌ முயற்சி செய்து இருக்கிறதோ பாரதம்‌ தரும்‌ உபதேசத்தின்‌ முக்கியத்து 
அப்போதெல்லாம்‌ பாரதம்‌ வேதாந்தச்‌ செய்தியை வம்‌ இவையெல்லாம்‌ ஒன்றிணைந்து 
உலகத்திற்குக்‌ கொடுத்து வந்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தரின்‌ தேச பக்தி 
ஆகவே உலகளாவிய பெரும்‌ பணிக்கு பாரதத்தைத்‌ எனற உணர்ச்சிப்‌ பிழம்பாக 
உருவெடுத்தன. 


தயார்‌ செய்வது, அப்பணியின்‌ உடனடி செயல்‌ திட்ட மாகிய 
சுதந்திர உணர்வைத்‌ தூண்டி விடுவது இவை சுவாமிஜியின்‌ 
பணியாயின. பாரத சுதந்திரத்தின்‌ முதல்‌ தேவையாக 
சுவாமிஜி தன்னம்பிக்கையையும்‌, சுயமரியாதையையும்‌ 
குறிப்பிட்டார்‌. 

அந்தத்‌ தன்னம்பிக்கையும்‌, சுயமரியாதையும்‌ செயல்‌ 
துடிப்பாக ஆன்ம சக்தியில்‌ இருந்து பலம்‌ கொண்டு 
எழ வேண்டும்‌. இதற்கு முழுமையான சமர்ப்பண 
உணர்வு, அப்பட்டமான சுயநல மறுப்பு ஆகியவை 
தேவை. நம்‌ உபநிஷதங்கள்‌ பலத்தைப்‌ பற்றியே 
பேசுகின்றன. அந்த பலத்தில்‌ இருந்து போராட்டத்‌ 
இற்கான சக்தி பிறக்கும்‌. 

சுவாமி விவேகானந்தரின்‌ தேச 
பாரத மக்களிடம்‌ 
அவர்‌ கொண்டிருந்த உணர்ச்சிபூர்வ 
மான நேசத்தையும்‌ எல்லோரும்‌ 
அறிவர்‌. இ-ந்‌-தி-யா என்ற 
சொல்லை சுவாமி விவேகானந்தர்‌ 


பக்தியையும்‌, 


உச்சரித்ததைக்‌ கேட்ட சகோதரி 
நிவேதிதை ஒரு தேசத்தின்‌ 
பெயரை இவ்வளவு அன்பு 
டனும்‌, பக்தியுடனும்‌, 
நம்பிக்கையுடனும்‌, 
எதிர்பார்ப்புடனும்‌ ஒருவர்‌ 
உச்சரிக்க முடியுமா என்று 
வியந்து போனார்‌. 

தனது ஒப்புயர்வற்ற 
தெய்வம்‌ பாரதமே என்று 
சுவாமி விவேகானந்தர்‌ 


உணர்ந்தார்‌. சுவாமி 
விவேகானந்தரின்‌ இந்த 
பாரத பக்தி தேச 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


இந்தப்‌ பணியை ஆற்றுவதற்கு 
பாரத மக்களும்‌, மொழிப்‌ பிரிவுகளும்‌, 
மாநிலங்களும்‌ தங்கள்‌ வேற்றுமை 
களை மறந்து விட வேண்டும்‌, 
அற்பமான சுயநலத்தை விட்டு 
விடவேண்டும்‌. ஒற்றுமையை மலரச்‌ 
செய்ய வேண்டும்‌. 
அதன்மூலம்‌ இருக்கும்‌ 
எல்லா மக்களுக்கும்‌ சுதந்திரம்‌ என்பது 
தங்கள்‌ வாழ்க்கையில்‌ நல்ல மாற்றத்தைக்‌ 
கொண்டு வரும்‌ என்ற நம்பிக்கையை 
உண்டாக்கும்‌. மனிதர்களிடையே சமத்துவம்‌ 


நாட்டில்‌ 


வரும்‌, மதங்களிடையே சகிப்புத்‌ தன்மை 


வரும்‌, நம்‌ நாட்டில்‌ இருக்கும்‌ எல்லா 
மக்களுக்கும்‌ சமமான உரிமைகளும்‌, 
கடமைகளும்‌ கிடைக்கும்‌. 

இந்த நம்பிக்கையூட்டும்‌ பணித்திட்டமே 


பாரத சுதந்திரத்தின்‌ மையச்‌ சக்தி ஆகும்‌. ஆனால்‌ 

அதற்கு முன்‌ தேசத்தின்‌ உண்மையான நிலையை 

நாம்‌ உணர வேண்டும்‌. சாதிப்‌ பிரிவுகள்‌, தீண்‌ 

டாமை, கல்வியின்மை, பொருளாதார ஏற்றத்‌ 

தாழ்வுகள்‌ பற்றிய உண்மையான நிலவரத்தை 
மக்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


இவற்றுக்கெல்லாம்‌ தீர்வாக, சுவாமி 
விவேகானந்தர்‌ கல்வியை ஒரு அருமருந்‌ 
தாகக்‌ கண்டார்‌. சுதந்திரத்திற்குப்‌ பின்‌ பாரத 
நாட்டில்‌ கல்வி நம்‌ கைகளில்‌ வந்தாக 
வேண்டும்‌ என்று அவர்‌ கூறினார்‌. 
இப்பணியையெல்லாம்‌ 


யார்‌ 


செய்வார்கள்‌? 


அடுத்த இதழில்‌ நிறைவு பெறும்‌ 


<31 


இர ANANDHAA CATERING SERVICE 
EE We undertake [1121118012 8 other functions 


Contract on A (10 / Basis 


K. BALAJI - Catering Contractor 
Office: Plot No. 9, Sri Sai Builders, Nehru Street, Sabapathi Nagar, 
Kollapakkam, Chennai - 600 128. 


Mobile : (0) 98401 39130, 90923 35126, 98409 39130 
Resi: # 7, Rukmani Amma! Street, Anantha Vinayagar Extn., Periyapanicherry, 
Kundrathur Road, Porur, Chennai - 600 128. 


Bz 


ஸு ப 

Mobile : (0) 98401 39130, 90923 ல்‌ 98409 39130 7 5 

ட டு அவக க்‌. 4 கு ௫ ்‌ அஆ ட து டன ட அஆ அ ட . ி ்‌ கண்டை 
Hata : 1909 ஜிருச்கூழி பூரீ பலுணியல்மா ள்‌ துளை சிக்கும்‌ 


நிரு கழி பீ மரியம்மா ளா ஜனன 
mune Bi, 3 ப தட்ப ந கப்ப கப்ப ப. அபத ட பட்ட பக்க தட ப்பட ப்ப ப்பட்ட க்‌ பபப க ப ப்படி ச்‌ பப்ப ட்ப 
ச்‌ 


புறப்படும்‌ சூசி : 29-09-18, 13-10-18, 06-11-18 


ர. 16,590/ வவ்ந்க ப்பன்‌ சோல தனு ந. 14,500/- 
பிட்டம்‌! 30-09-18, 14 0-1: ॥( ம்‌ தேசி : 11- 09-18, 11-10-18 
-ஹரித்துவார்‌-ரிஷிகேஷ்‌- | 1: ர்‌ கலஸ்கத்தா-கயா-காசி-நேப்பானண்‌- 
"மழனோத்ரி-கங்கோத்ர- கேதார்நாத்‌-பத்ரிநாத்‌ ரூ. 18,590/- போக்ரா: மக்கீநால்ள ௩ 15,900/- ம்‌ பன்‌ த்‌ 
புறப்படும்‌ கேசி : 12-09-18, 29-09-18, 13-10-18 ப்ப 2 09 3 
12 ராச ॥ ஆக்ரா-பெல்லி- குருகேஷத்திரம்‌-சண்டுகார்‌- 
சிம்லா-குளு-மணாலி ர. 14,590/- 
புறப்படும்‌ தேசி : 12-09-18, 29-09-18, 13-4 0-18. 11-1 
15 நாள்‌ அரக்ரா-மெல்லி-சிம்ஸா- மணலி: 
ரன்னை தேவி-அமிர்தசரஸ்‌ எ 


புறப்படும்‌ தேதி : 12-09-18, 29-09-18, 13- 10-18, 


புறப்படும்‌ தகுதி : 11-09-18, 25-09-18, 04- 10-18 


J Dp. 1. அம்பரம்‌. B.Sc. B.Ed. 


mi செல்‌ : 98421 56668, 99949 70179 
மதுரை : 5, மேல வெளி வீதி, ட வயம்‌ வைணரகாவ்‌ உரு கருப்பட்டி சத்திரம்‌ உட்புறம்‌. மதுரை - 1. ௪h : 2341133 
அனி சென்னை : 20, நடேசன்‌ தெரு. தி.நகர்‌. சண்னை-17. Ph : 24359194, 93645 59194 


கும்பகோணம்‌ : பிரசாத்‌ போட்டோ ஸ்டூடியோ 13-8, கோதண்டபாணி தெரு. கும்பகோணம்‌. Ph : 2433550, 98437 32391 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


[3 AE 


த்தை உணர்த்தும்‌ 


மத நல்லிணக்கம்‌ 


[மத நல்லிணக்கம்‌ என்ற சொல்லே வியப்புக்குரியது! 
அடிப்படையில்‌ அனைத்து மதங்களும்‌ அன்பையே 
போதிக்கின்றன. மனித உடலில்‌ வாழ்கின்ற உயிரின்‌ 
உள்ளத்தைச்‌ சமைத்துப்‌ பண்படுத்துவதே மதங்களின்‌ 
தலையாய நோக்கம்‌. 

மதநல்லிணக்கமின்மை என்றால்‌ என்ன என்பதைப்‌ ௩ 3 
புரிந்துகொண்டால்தான்‌, நல்லிணக்கத்தின்‌ முக்கியத்துவத்தை நாம்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. நல்லிணக்கம்‌ என்பது இயல்பாகவே 
இருக்கிறது. நாம்தான்‌ அறியாமையாலும்‌ அதன்‌ விளைவாகிய 
கற்பனைகளாலும்‌ மதத்தின்‌ பெயரால்‌, சமூக அமைதியைக்‌ கெடுத்துக்‌ 
கொள்கிறோம்‌. 

நல்லிணக்கத்தை உணர்த்துவதே மதம்‌. சுவாமி விவேகானந்தர்‌ 
கூறியதைப்‌ போன்று, மனிதனுக்குள்‌ புதைந்திருக்கும்‌ தெய்விகத்தை 
வெளிக்கொணர்வதே மதம்‌. நல்லிணக்கத்தை உணர்த்தாத மதங்கள்‌ 
மதங்களாகக்‌ கருதப்படக்கூடாது. 

பெரும்பாலும்‌ அனைத்து மதங்களும்‌, உடல்‌ வேறு, உயிர்‌ வேறு 
ஸ்ரீமத்‌ 


பகவத்‌ கீதையில்‌, உடல்‌, உயிர்‌, உணர்வு என்ற மூன்று கோணங்களில்‌ 


என்ற அடிப்படையில்‌ கருத்துகளை உபதேசிக்கின்றன. 


கருத்துகள்‌ உபதேசிக்கிப்படுகின்றன. 

பகவத்கீதை உணர்த்தும்‌ நல்லிணக்கம்‌, ஸமத்வ தரிசனமே 
ஆகும்‌. ஸமத்வ தரிசனம்‌ என்றால்‌, விருப்பு வெறுப்பற்ற அறிவு 
பூர்வமான மனநிலை, வேற்றுமையில்‌ மறைந்திருக்கும்‌ 
ஒற்றுமையைக்‌ காணுதல்‌ என்று பொருள்‌. 


அதாவது, வேற்றுமைகள்‌ உண்மையல்ல, அவை வெறும்‌ 


(தேனி, வேதபுரீ ஸ்ரீசித்பவாநந்த ஆச்ரமத்‌ தலைவர்‌) 


ரணி 


ஸர்வத்ர ஸமதர்பமன: - கதை 6:29) 

“அந்த மெய்ப்பொருள்‌ அனைத்து 
உயிர்களிடத்திலும்‌ சமமாக 
வீற்றிருக்கிறது. (ஸமம்‌ ஸர்வேஷு 
பூதேஷு திஷ்ட்டந்தம்‌ பரமேச்வரம்‌ 
- கதை 13:27) 

தூய மெய்ப்‌ 
பொருளே உயிர்களுக்கு உயிரான 
இறைவனிடத்திலும்‌ உயிர்களிடத்‌ 
திலும்‌ உலகங்களிலும்‌ உடல்களி 
லும்‌ இறைந்து நிறைந்து விளங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது என்ற 
உண்மையை உணர்ந்துகொண்டால்‌, 


உணர்வாகிய 


வேற்றுமைகள்‌ அனைத்தும்‌ மாயத்‌ 
தோற்றங்கள்‌, ஒற்றுமையே உண்மை 
என்பது விளங்கும்‌. நல்லிணக்கம்‌ 


என்பது இயல்பாக ஏற்படும்‌. 


அனைத்து மதங்களின்‌ தலைவர்‌ 


தோற்றங்கள்‌. ஒற்றுமையே (ஒன்றாக இருக்கும்‌ தன்மையே) களும்‌, மனித உடலின்‌ மதிப்பை 
உண்மை என்பது பகவத்கீதை முழுவதும்‌ விரவியுள்ள ஒரு மக்களுக்கு உணர்த்தக்‌ கடமைப்பட்டி 
முக்கியமான கருத்தாகும்‌. ருக்கிறார்கள்‌. மருத்துவமனைகளில்‌, 


“கல்வியும்‌ பணிவும்‌ மிக்க அந்தணர்‌, பசுமாடு, யானை, 
நாய்‌, நாயைச்‌ சமைத்து உண்பவர்‌ ஆகிய அனைவரிடத்‌ மொழி 
திலும்‌ மெய்யறிவாளர்கள்‌ ஒரே பரம்பொருளைக்‌ 
காண்கின்றனர்‌ (பண்டிதா: ஸமதர்சின: -கீதை 5:18) 

“குறைகளற்ற அந்த மெய்ப்பொருள்‌ யாண்டும்‌ 
ஸமமானது”' (நிர்தோஷம்‌ ஹி ஸமம்‌ ப்ரஹ்ம - 
கதை 5:19) 

“தன்னை அனைத்து உயிர்களி 
டத்திலும்‌, 
உயிர்களையும்‌ காணும்‌ மெய்யறி 


தின்‌ அமைதிக்கு 
தன்னில்‌ அனைத்து 


படுவதில்லை, 
உடற்கூறியலுமே 


சிகிச்சை பெறுபவரின்‌ ஜாதி, மதம்‌, இனம்‌, 


போன்ற எந்த விபரங்களும்‌ கேட்கப்‌ 


அங்கு குருதிப்பிரிவும்‌, 
முக்கியமாக இருக்கின்றன. 


மதங்களைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தது மனிதநேயம்‌ 
என்பதை உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. 


மதமானது, தனிமனிதனின்‌ அமைதிக்கும்‌, சமூகத்‌ 


ம்‌ உறுதுணையாக இருக்க வேண்டும்‌. 


அவ்வமைதியைச்‌ சீர்குலைத்து, வன்முறையை வளர்க்‌ 
கும்‌ மதங்களை, உண்மையிலேயே அறிவுபூர்வமாக 
வாழ விரும்பும்‌ மக்கள்‌ புறக்கணிக்கத்தான்‌ வேண்டும்‌. 


வாளன்‌, எங்கும்‌ ஒற்றுமை he eu த்‌ 
CE காண்கிறான்‌' தனது மதமே உயர்ந்தது, பிற மதங்கள்‌ தாழ்ந்தவை, 
(யோகயுக்தாத்மா தொடர்ச்சி 36-ஆம்‌ பக்கம்‌ பார்க்கவும்‌ 

அஜ > ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


TTT I 


உலகிலேயே முதன்‌ முதலாக மதப்பிரச்சாரத்தைச்‌ செயல்படுத்தியவர்‌ புத்தர்தான்‌. 


Ao ட்ட ஆட. 
2081 - 


(இந்தியாவையும்‌ இந்தியர்களையும்‌ பற்றி 


மேலைநாட்டினரின்‌ சுவாமி 
விவேகானந்தரின்‌ சிகாகோ வெற்றிக்கு முன்‌ 
எவ்வாறு இருந்தது? அது பின்னர்‌ எப்படி 
தலைகழாக மாறியது என்பது ஓர்‌ அருமையான 


பார்வை, 


ஆன்மிக, கலாச்சார வரலாற்று திருப்புமுனை. 

சிகாகோ சர்வ சமயப்பேரவையில்‌ சுவாமிஜியின்‌ 
முதல்‌ நாள்‌ உரை இந்தியாவைப்‌ பற்றிய தவறான 
கருத்துகளுக்கு எதிரான ஒரு முன்னுரையாக 
இருந்தது. தொடர்ந்த அவரது உரைகள்‌ மத 
நல்லிணக்கம்‌, கிழக்கு நாடுகளுடனான மேற்கத்திய 
நாடுகளின்‌ எதேச்சதிகாரப்‌ போக்கு, மேற்கு மற்றும்‌ 
கிழக்கு நாடுகள்‌ இணைய வேண்டியதன்‌ அடிப்‌ 
படை அவசியம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பிட்டன. 

சபையின்‌ இறுதி நாளில்‌ உலகம்‌ முழுமைக்கு 
அமைந்த அவரது உரை, 
அமெரிக்கர்களின்‌ மனதில்‌ ஆழப்பதிந்து, முற்றிலும்‌ 
புதிய கருத்துகளை விதைத்தது. 

சமயப்‌ பேரவைக்குப்‌ பிறகு அவர்‌ மேற்கில்‌ 
வசித்த காலத்தில்‌ பல்வேறு இடங்களில்‌ அளித்த 
உரைகள்‌ அந்த விதையைப்‌ போஷித்து வளர்த்து, 


மான எச்சரிக்கையாக 


மேலைநாட்டின்‌ சிந்தனை மாற்றத்தைச்‌ செழிக்கச்‌ 
நீடித்து நிலைபெறச்‌ 
அமைந்தன. 

முதலில்‌ இந்தியாவைப்‌ பற்றிய மேலைநாட்டின 


செய்து, செய்வதாக 


ரின்‌ அறியாமையின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 

=== 

சுவாமி அத்வைதானந்தர்‌ தமது ஆன்மிக வாழ்க்கையை “உ. 
தாமதமாகவே ஆரம்பித்தவர்‌, ஆயினும்‌ ஸ்ரீராம / 


கிருஷ்ணர்‌ மீது அவருக்கு இருந்த உண்மையான 
பக்தியும்‌ நேர்மையான அணுகுமுறையும்‌ அவரது 
வாழ்க்கையை நிறைவுடையதாக ஆக்கியது. % 
ட ஆன்மிக வாழ்விற்கு வயது ஒரு தடையல்ல, ( 
வயதானவர்களும்‌ உண்மையாக முயற்சி செய்தால்‌ 1, 
இறைவனை அடையலாம்‌ என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ சுவாமிகள்‌ 1 
மூலம்‌ உணர்த்தியுள்ளார்‌, 


ட்ட] (அத்வைதானந்தர்‌ ஜயந்தி, 8.9.2018 சனிக்கிழமை) ச 


= 


தவறான கருத்துகளையும்‌ அவை ஏற்படு 


வதற்கான காரணங்களையும்‌ சுருக்கமாகப்‌ 
பார்ப்போம்‌. 

இந்தியா மூட நம்பிக்கைகள்‌ நிறைந்த நாடு 
என்ற மேலைநாட்டினரின்‌ மூடநம்பிக்கை: 

இந்தியா மூட நம்பிக்கைகள்‌ நிறைந்த நாடு 
என்ற கருத்து இந்தியாவைப்‌ பற்றிய ஒரு 
விஷமப்‌ பிரச்சாரம்‌ என்றே கூறலாம்‌. தி.பி. 
1322-ஆம்‌ ஆண்டு சர்‌ ஜான்‌ மாண்டிவிலி என்ற 
அண்டப்புளுகன்‌ ஒருவன்‌ செயின்ட்‌ ஆல்பன்ஸ்‌ 
நகரிலிருந்து உலகம்‌ சுற்றக்‌ கிளம்பினான்‌. 
இவன்‌ ஜாவா, சுமத்ரா, இந்தியா, சீனா போன்ற 
சுற்றி வந்ததாகப்‌ 
பெருமையடித்துக்‌ கொண்டு நான்கு ஆண்டுகள்‌ 
கழித்துத்‌ திரும்பி வந்தான்‌. 

தனது பயணத்தை “பயணங்கள்‌ (18௭௦15): 
என்ற புத்தகமாக எழுதினான்‌. அதில்‌ இந்தியா 
வில்‌ நாய்‌ முகம்‌ கொண்ட பெண்கள்‌, 
ஒற்றைக்கண்‌ அசுரர்கள்‌, இரண்டு தலை 
வாத்துகள்‌ போன்ற பலவற்றைப்‌ பார்த்ததாகக்‌ 
பெற்ற 


காட்டு 


பல நாடுகளைச்‌ 


கூறியுள்ளான்‌. மேலும்‌ தான்‌ 


குழந்தைகளையே உண்ணும்‌ 
மிராண்டிகள்‌ இருப்பதாகவும்‌ கூறியுள்ளான்‌. 
இந்தப்‌ பொய்களுக்கு எல்லாம்‌ சிகரம்‌ 
வைத்ததுபோல இந்தியாவை ஒரு கிறித்தவ 
மன்னன்‌ பெரும்‌ படையுடன்‌ ஆடம்பரமாக 
ஆண்டு வந்ததாகக்‌ 
பெரும்பாலான மேலைநாட்டினர்‌ 


கதை விட்டிருந்தான்‌. 
இதை 
நம்பவில்லை. ஆனால்‌ கிழக்கு நாடுகளைப்‌ 
பற்றிய அறிவு அவர்களுக்கு பூஜ்யமாக 
இருந்ததால்‌ இதை அவர்கள்‌ ரசித்துப்‌ படித்தனர்‌. 

இந்தியாவுடன்‌ அப்போதும்‌ தரை மார்க்க 
மாக வியாபாரம்‌ நடந்து வந்தது. இந்தியப்‌ 


34 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


மோகனா சூரியநாராயணன்‌ 


பொருள்களுக்கு நல்ல வரவேற்பும்‌ இருந்தது. 
இதனால்‌ ஏற்பட்ட பொறாமையினாலும்‌ அவர்கள்‌ 
இந்தியா பற்றிய அவதூறுகள்‌ நிரம்பிய அந்தப்‌ 
புத்தகத்தை விரும்பிப்‌ படித்திருக்கலாம்‌. பின்னர்‌ 
இந்தியாவிற்கு தந்த 
லோவின்‌ “இண்டிகா' என்ற உண்மைத்‌ தகவல்கள்‌ 
நிரம்பிய 
நான்கு மடங்கு அதிகம்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ 
பல நூலகங்களில்‌ காணப்பட்டன. 

என்னும்‌ கருத்து 
எப்படியோ இதன்‌ மூலம்‌ பரவி கொலம்பஸின்‌ 


வருகை மார்கோபோ 


நூலைவிட மாண்டிவிலியின்‌ நூலின்‌ 


ஆனால்‌ உலகம்‌ உருண்டை 


பயணம்‌ முதல்‌ பல கடற்பயணங்கள்‌ இந்தப்‌ 


பொய்களின்‌ அடிப்படையிலேயே ஆரம்பித்தன 


என்பது ஒரு வரலாற்று வேடிக்கை. 


மாண்டிவிலியின்‌ பொய்கள்‌ பல்கிப்‌ பெருகி, 


பரவி, சுவாமி விவேகானந்தர்‌ அமெரிக்கா சென்ற 
போது அசுரத்தனமாக வளர்ந்து விட்டிருந்தன. 
போதாக்குறைக்கு 


ரமாபாய்‌ போன்றவர்‌ 
களின்‌ “இந்தியா ஒரு 
வறுமை மிகுந்த நாடு” 
என்ற பிரச்சாரமும்‌ 


சேர்ந்து கொண்டது. 
“இந்தியா கொடிய 
மிருகங்களும்‌ நோய்‌ 
நொடிகளும்‌ மலிந்த 
நாடு. பெண்கள்‌ 
குழந்தைகளை 
முதலைக்கு எறிகிறார்‌ 


கள்‌. பெண்கள்‌ உயிரு 


டன்‌ கொளுத்தப்படு 
குழந்தை 
கள்‌ காக்கை கழுகு 
களுக்கு இரையாக்கப்‌ 
படுகின்றனர்‌ என்‌ 
றெல்லாம்‌ பரப்பிய கிறித்தவ மிஷனரிகளின்‌ 
பங்கும்‌ இதில்‌ அதிகம்‌. 

சுவாமிஜியிடம்‌ பல இடங்களில்‌ இவை பற்றியே 


அமெரிக்கர்கள்‌ கேள்வி கேட்டனர்‌. 


கிறார்கள்‌. 


பப 


சுவாமிஜி, “ஆமாம்‌ என்னையும்‌ முதலையி 
டம்‌ எறிந்தார்கள்‌. நான்‌ குண்டாக இருந்ததால்‌ தப்‌ 
பித்தேன்‌' போன்ற நகைச்சுவையான பதில்களா 


லும்‌ இந்திய வாழ்க்கை பற்றிய நீண்ட விளக்கங்‌ 


களாலும்‌ அவர்களின்‌ அறியாமையை அகற்றினார்‌. 
பெண்களைப்‌ பற்றிய கேள்விகளுக்கு இந்தியப்‌ 
பெண்களின்‌ மேன்மை, தாய்மை ஆகியவைப்‌ 
பற்றிச்‌ சிறந்த விளக்கமளித்தார்‌. 
“நீங்கள்‌ பெண்கள்‌ ஒரு பெண்‌ சிங்கமாக 
வளர்வதைத்‌ தடுத்தால்‌ அவள்‌ நரியாகிவிடுவாள்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


பெண்கள்‌ சக்தியின்‌ வடிவம்‌... ஆன்மாவிற்கு 
பால்‌ பிரிவு கிடையாது. உடலைப்‌ பொருத்த 
வரைதான்‌ பாலுணர்வு” என்று விளக்கி, தமது 
குரு ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அனைத்துப்‌ பெண்களை 
யும்‌ தாயாக ஏற்றுப்‌ போற்றியதை விவரித்தார்‌. 
இதனால்‌ இந்தியக்‌ கலாச்சாரத்தில்‌ பெண்களின்‌ 
இடம்‌, தாய்மைப்‌ பண்பு ஆகியவை எவ்வளவு 
சிறப்பு மிக்கவை என்பதை மேலைநாட்டினர்‌ 
அறிந்தனர்‌. 

இந்தியர்களுக்கு புவியியல்‌ 
ஆகியவைப்‌ பற்றிய அறிவு கிடையாது என்பது 
மற்றொரு கருத்து. 
அவர்களின்‌ காமாலைக்‌ கண்‌ பார்வையில்‌ பாரத 


வரலாறு, 
மேலைநாட்டினரின்‌ 


நாகரிகம்‌ என்பது காட்டு மிராண்டிகள்‌ என்ற 
நிலையிலிருந்து சற்றே முன்னேறிய ஒன்றாக 
மட்டுமே இருந்தது. 

“உலகிற்கு இந்தியாவின்‌ கொடை” என்ற 
தலைப்பில்‌ புரூக்ளின்‌ நகரில்‌ சுவாமிஜி அளித்த 
உரை அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. மேலை 
நாட்டினருக்கு இந்தியாவின்‌ சிறப்பைத்‌ திறந்து 
காட்டிய முதல்‌ நிகழ்வு அது. அங்கு “உலகாய 
தத்தை விடாப்பிடியாக ஆன்மிகத்திற்கு மேலாக 
உயர்த்திப்‌ பிடித்தவர்கள்கூட தமது கலாச்சாரத்‌ 
திற்கு அப்பனாக இருந்த இந்திய நாகரிகத்திற்குத்‌ 
தலை வணங்னெைர்‌ என்கிறார்‌ மேரி லூயிஸ்‌ பர்க்‌. 

“அழுக்குகள்‌ சூழ்ந்த குடிசைப்‌ பகுதியில்‌ 
வாழ்பவர்களை மட்டுமே கொண்டு ஒரு நாட்டின்‌ 
தரத்தை மதிப்பிடுவது தவறு. (இந்த நிலையில்‌ 
பலர்‌ இன்றும்‌ வளர்ந்த நாடுகளிலும்‌ காணப்படு 
கின்றனர்‌.) 
மரத்திலிருந்து வீழ்ந்து கிடக்கும்‌ அழுகிய பழங்‌ 
களைக்‌ கொண்டு மரத்தின்‌ தரத்தை நிர்ணயிப்பது 


இவ்வாறு செய்வது ஆப்பிள்‌ 


போலாகும்‌. உண்மையில்‌ அவ்வாறு செய்வது 
மதிப்பிடுபவரின்‌ தகுதியையே காட்டுகிறது. ஒரு 
நாட்டை அதன்‌ உயர்ந்த பண்பு, லட்சியம்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டே மதிப்பிட வேண்டும்‌” 
என்கிறார்‌ சுவாமிஜி. 

இன்றைய பல வல்லரசுகளின்‌ மக்கள்‌ மரங்‌ 
களிலும்‌ 
இருந்தபோது பாரதம்‌ மிக உயர்ந்த நாகரிகத்துடன்‌ 
மிளிர்ந்தது. தற்போதும்‌ அதன்‌ வரலாற்றின்‌ 


குகைகளிலும்‌ 


வாழ்பவர்களாக 


ஆரம்பம்‌ புதிய கண்டுபிடிப்புகளால்‌ பல 
நூற்றாண்டுகள்‌ பின்னுக்குப்‌ போய்க்‌ 
கொண்டிருக்றெது. 


ஆனால்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ பல வகை 
யான இனங்களால்‌, பலமுறை படையெடுக்கப்‌ 
பட்டு, அமைதியாக விளங்கிய இந்திய சமுதாயம்‌ 
பெரிதும்‌ பாதிக்கப்பட்டது. அவர்களின்‌ பல்துறை 
முன்னேற்றங்கள்‌ சற்றே ஸ்தம்பித்துவிட்டன. 


பு 


ஆனால்‌ அதன்‌ ஆன்மிக ஒளி நீறு பூத்த நெருப்பாக 
உயிர்மையுடன்‌ விளங்கியது. 
சிகாகோ சர்வ சமயப்‌ பேரவையின்‌ நோக்கம்‌, 
கிறித்தவமே உலக மதம்‌ என்று பறைசாற்றுவதே. 
ஆனால்‌ நடந்தது என்ன? 
அமெரிக்க சமுதாயம்‌ 
சுவாமிஜியின்‌ சொற்பொழிவு 


களால்‌ உண்மையை 


தெளிந்தது. 
அமெரிக்கர்கள்‌, இந்தியா 
மற்றும்‌ இந்து மதத்தின்‌ 
பெருமையை அறிந்து 
தங்கள்‌ நிலைப்பாட்டை 
மாற்றிக்‌ கொண்டார்கள்‌. 


உணர்ந்து 


இதனால்‌ மதப்பிரச்சாரத்‌ 
திற்காக கிறித்தவ போதகர்‌ 
களுக்கு அளித்து வந்த நன்‌ 
கொடையைக்கூட அவர்கள்‌ 
நிறுத்த ஆரம்பித்தனர்‌. 

ஆங்கில 
பட்ட சாரமற்ற இந்து மதம்‌ 
ஒன்றை அமெரிக்கர்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. சுவாமிஜி 
யின்‌ வாயிலாக உண்மை 
யான இந்து மதம்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கிடைத்தது. அதன்‌ உலகார்ந்த தன்மை, 
சமய நம்பிக்கைகள்‌ அனைத்தையும்‌ ஏற்கும்‌ 
தாராளம்‌, மனிதனைப்‌ புனிதன்‌ என்று பிரகடனப்‌ 
படுத்தியது ஆகியவை அவர்களை, தங்களின்‌ 
கருத்துகள்‌ எவ்வளவு பிழையானவை என்று 
இரும்பத்‌ இரும்பச்‌ சிந்திக்க வைத்தன. 

“சுவாமிஜியை அனுப்பியதற்காக அமெரிக்கா, 
இந்தியர்களுக்குத்‌ தனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறது” என்று எழுதினார்‌ உலகக்‌ கண்காட்சி 
யின்‌ விஞ்ஞானப்பிரிவின்‌ தலைவரான ஸ்னெல்‌. 


கீதை உணர்த்தும்‌.... 
33-ஆம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி 


மயமாக்கப்‌ 


விநாயகப்‌ பெருமானின்‌ 
திருவுருவை விநாயகி என்று 
பெண்பாலாகக்‌ குறிப்பிடு 
கிறார்‌ கோரக்கர்‌. 
சில சிற்பங்களில்‌ விநாயகி இருப்பதாகத்‌ 
தெரிகிறது. ஜபல்பூர்‌ அருகிலுள்ள 
பீரோகேட்டிலும்‌, தமிழகத்தில்‌ சுசீந்திரத்தில்‌ 
உள்ள தாணுமாலயப்‌ பெருமான்‌ 
திருக்கோயிலிலும்‌ விநாயகரின்‌ பெண்‌ 
திருவுரு உள்ளது. சிதம்பரம்‌, பவானி, 
திருச்செந்தூர்‌ கோயில்களிலும்‌ 
வாசுதேவநல்லூர்‌ தேரிலும்‌ விநாயகரின்‌ 
பெண்‌ உருவத்தினைக்‌ காணலாம்‌. 
பெண்‌ வடிவுகளை விநாயகி, வைநாயகி, 
கணேசாணி, விக்னேஸ்வரி என்றும்‌ கூறுவர்‌. 


பிற மதத்தினர்‌ அழிக்கப்பட வேண்டும்‌ என்று 
சொல்லவோ செயல்படவோ எவருக்கும்‌ உரிமை 
யில்லை. பகுத்தறிவுவாதிகள்‌ என்று தங்களைச்‌ 
சொல்லிக்கொள்ளும்‌ அனைவரும்‌, “தன்னெஞ்சறி 
வது பொய்யற்க” என்ற திருவள்ளுவரின்‌ வாக்‌ 
கிற்கிணங்க, இவ்விஷயத்தில்‌ நடுவுநிலையைக்‌ 
கடைப்பிடிக்கக்‌ கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
“இந்தப்‌ பூமியில்‌ மதத்தின்‌ பெயரால்‌ 
எத்தனையோ பண்பாடுகள்‌ ஒழித்துக்‌ கட்டப்‌ 
பட்டன. அதனால்‌ மனிதகுலம்‌ சிறந்த பண்பாடு 
களை இழந்தது. மதமாற்றம்‌ என்பது மிகப்பெரிய 


“சுவாமி விவேகானந்தர்‌ அமெரிக்கப்‌ பயணத்‌ 
தில்‌ இரண்டு முக்கிய நோக்கங்களைக்‌ கொண்டி 
ருந்தார்‌. அவை இந்தியப்‌ பணிக்காக நிதி திரட்டுதல்‌ 
மற்றும்‌ சனாதன தர்மமாகிய இந்து மதத்தைப்‌ 
பற்றி உலடற்குத்‌ தெளி 
வான தகவல்களை அளித்து 
தன்‌ தாய்நாடு பற்றி 
அவர்களைக்‌ கொண்டிருந்த 
தவறான 
நீக்குதல்‌. 

“இந்த நோக்கங்கள்‌ 
அவரைச்‌ செயல்பட வைத்‌ 
தாலும்‌, இவற்றையும்‌ 
கடந்து அமெரிக்கர்களின்‌ 
கருத்தில்‌ தமது தேசபக்தி, 
ஆழ்ந்த ஞானம்‌, ஆன்மிக 
முதிர்ச்சி ஆகியவற்றின்‌ 
மூலம்‌ அமெரிக்காவை 
உய்விக்க வந்த ஒரு தேவ 
தூதராகவே அவர்‌ காட்சி 
யளித்தார்‌' என்கிறார்‌ மேரி 
லூயிஸ்‌ பர்க்‌. 

ஆம்‌. “இந்த உலகத்தில்‌ 
புண்ணிய பூமி என்று 
சொல்லத்‌ தக்க ஒரு நாடு... 
தங்கள்‌ வினைப்பயன்களைத்‌ தீர்த்துக்‌ கொள்வதற்‌ 


எண்ணங்களை 


- பாலமுருகன்‌ 


காக ஒவ்வோர்‌ உயிரும்‌ வந்தாக வேண்டிய ஓர்‌ |. 


இடம்‌... இவை அனைத்திற்கும்‌ மேலாக, அக 
நோக்கிலும்‌ ஆன்மிகத்திலும்‌ மனித சமுதாயம்‌ 
உச்சத்தை அடைந்த நாடு ஏதாவது உண்டென்றால்‌ 
அது பாரதத்திருநாடே." 

- என்ற உண்மையை முழங்கி மேலை நாடு 
களை மட்டுமல்ல, முழுஉலகின்‌ கண்களைத்‌ 
திறந்து பார்வையை நெறிப்படுத்திய தேவதூதரே 
சுவாமி விவேகானந்தர்‌. + 


வன்முறை. இவ்வுலகில்‌ எல்லாப்‌ பண்பாடுகளும்‌ 
உயிரோடு இருக்க 
விரும்புகிறோம்‌. பல்வேறு பண்பாடுகளின்‌ வளங்‌ 
களை மனிதகுலம்‌ அனுபவித்து இன்புறட்டும்‌! 
பண்பாடுகளின்‌ பின்னல்கோலம்‌ (Intricate Fabric) 
ஒன்று உலகில்‌ நிலைபெறட்டும்‌!” என்ற ஸ்ரீதயாநந்த 
ஸரஸ்வதி ஸ்வாமிஜி அவர்களின்‌ சொற்களை 
நினைவில்‌ கொள்வோம்‌. 


வேண்டும்‌ என்று நாம்‌ 


அன்பென்று கொட்டு முரசே - மக்கள்‌ 

அத்தனை பேரும்‌ நிகராம்‌ 

இன்பங்கள்‌ யாவும்‌ பெருகும்‌ - இங்கு 

யாவரும்‌ ஒன்றென்று கொண்டால்‌. - மஹாகவி 
பாரதியார்‌ 

ஓங்குக ஆன்மநேயம்‌! உயர்க மனிதநேயம்‌! * 


இந்திய சுதந்திரப்‌ போராட்ட காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ சுவாமி 
விவேகானந்தர்‌. நேரடி அரசியலுக்கு அவர்‌ வரவில்லை. 
ஆனால்‌ எண்ணற்ற சுதந்திரத்‌ தியாகிகளை அவரது சிந்தனைகள்‌ 
தீவிரமாய்‌ பாதித்திருந்தன. 

“விவேகானந்த இலக்கியத்தைப்‌ படித்து என்‌ தேசபக்தி 
ஆயிரம்‌ மடங்கு அதிகமாயிற்று” என்று காந்திஜி கூறியிருக்கிறார்‌. 

தனிமனிதனின்‌ ஆளுமை வளர்ச்சியில்‌ விவேகானந்த 
இலக்கியத்தைவிட, வேறொன்றை என்னால்‌ உயர்ந்ததாகக்‌ 
கூற முடியாது” என்பது நேதாஜியின்‌ கூற்று. 

“இந்தியா என்ற தேசத்தின்‌ ஊற்றுக்கண்‌ ஆன்மிகம்தான்‌. 
அரசியலில்‌ எனக்கு நாட்டமில்லை. சமுதாய சீர்திருத்தவாதி 
என்று நான்‌ புறப்படவும்‌ இல்லை. ஆனால்‌ இந்த பாரத தேசத்‌ 


தின்‌ புனித மண்‌ ஆன்மிக மண்‌. ஆன்மிகத்தைத்‌ தவிர்த்து : 


பாரதமில்லை என்பதை நான்‌ நன்கு அறிந்து வைத்திருக்‌ 
கிறேன்‌!” என்று தன்னிலை விளக்கம்‌ தந்தவர்‌ அவர்‌. 

“உலகம்‌ முழுவதையும்‌ ஒரு வீடு 
என்று கருதினால்‌, இந்தியா உலக வீட்டின்‌ 
பூஜை அறை!” என்றார்‌ அவர்‌. 

இந்த பாரதம்‌ என்ற பூஜை அறையிலி 
ருந்து புறப்பட்டு, சிகாகோ சென்று அவர்‌ 
ஆற்றிய உரை ஆன்மிகச்‌ சிந்தனைப்‌ 
போக்கில்‌ ஒரு பெரும்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்தியது. 
... எந்த மதத்தையும்‌ அவர்‌ தூற்ற 
. வில்லை. எல்லா மதங்களையும்‌ அவர்‌ 
அங்கீகரித்தார்‌. மதமாற்றத்தை அவர்‌ 
ஏற்கவில்லை. எந்த மதத்தின்‌ மூலமாக 
வும்‌ இறைவனை அடைய முடியும்‌ என்ற 
கருத்தை முழங்கினார்‌. அவர்‌ தம்‌ ்‌ 
உரையில்‌ ஏசுநாதரையும்‌ நபிகள்‌ 
நாயகத்தையும்‌ மேற்கோள்‌ காட்டினார்‌. 


உருவாவான்‌. 


“மதங்கள்‌ நதிகளைப்‌ போன்றவை. 
நதி எதுவானாலும்‌ அது சென்று சேர்கிற 
இடம்‌ கடல்தான்‌. எல்லா மதங்களும்‌ 


ர 
“ குற்தை பிறுஷ்ணன்‌ 

॥\ கிருஷ்ண ஜயந்தி அன்று குழந்தையின்‌ 
! பாதச்‌ சுவடுகளை தெருவில்‌ இருந்து 
\ வீட்டுக்குள்‌ வருவது போல்‌ வரைய 
/ வேண்டும்‌. இவ்விதம்‌ செய்வதால்‌ 
கிருஷ்ணரே வீட்டுக்குள்‌ வருவதாக ஐதீகம்‌. 7 

= 


துறவியர்‌ 


உணர முடியும்‌. 


“செருப்புத்‌ 
பயில்வானானால்‌ சிறந்த செருப்புத்‌ தொழிலாளியாக 


வரிசையைப்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


இறுதியில்‌ பரம்பொருள்‌ என்ற சமுத்தி 
ரத்திலேயே கலக்கின்றன. எல்லா மதங்‌ 
களும்‌ சமமான அந்தஸ்து உடைய 
வையே!” என்று கூறிய பரமஹம்சரின்‌ 
சீடரல்லவா! 

அவர்‌ உலகில்‌ வாழ்ந்தது 39 ஆண்டு 
கள்தான்‌. ஆனால்‌ இந்தக்‌ குறுகிய கால 
வாழ்வில்‌ அவர்‌ செய்த சாதனைகள்‌ 
மலைக்க வைக்கின்றன. இளைஞர்கள்‌ 
மன ஒருமைப்பாட்டை வளர்த்துக்‌ 
கொள்வதன்‌ மூலம்‌ குறுகிய காலத்தில்‌ 
பல அரிய சாதனைகளை நிகழ்த்த 
முடியும்‌ என்பதை அவர்‌ தொடர்ந்து 
வற்புறுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 

“அடிப்படையில்‌ மன ஒருமைப்‌ 
பாடே அனைத்து வெற்றிகளுக்குமான 
ஆதாரம்‌!” என்பது வாழ்வியல்‌ சார்ந்த 
அவரது முக்கியக்‌ கண்டுபிடிப்பாக 
இருந்தது. 

“நாம்‌ எவ்வளவு அதிகமாக ஒரு 
விஷயத்தில்‌ மனம்‌ செலுத்துகிறோமோ 
அவ்வளவு அதிகமாக அவ்விஷயத்தில்‌ 
ஞானத்தை அடைய முடியும்‌. மனதைப்‌ 
பூரணமாக ஒன்றில்‌ குவிப்பதுதான்‌ 
அத்துறையில்‌ உயர்ந்த ஞானம்‌ பெற 
ஒரே வழி. 


தைப்பவன்‌ மன ஒருமைப்பாட்டைப்‌ 


சமையல்‌ செய்பவன்‌ மனஒருமைப்பாட்‌ 
டோடு சமைத்தால்‌ சிறந்த சமையல்‌ கலைஞனாக மாறுவான்‌. 

“கடவுளை வழிபடுவதிலிருந்து பணம்‌ சம்பாதிப்பது 
வரை எந்தச்‌ செயலானாலும்‌ முழுமையான மன ஒருமைப்‌ 
பாடு மிகவும்‌ அவசியம்‌!” என்று ஒரு மாபெரும்‌ உளவியல்‌ 
உண்மையை உலகிற்குச்‌ சொன்னவர்‌ அவர்‌. 

முக்தி அடைவதற்கு மட்டுமல்ல, உலகியல்‌ வாழ்வில்‌ 
வெற்றிபெறவும்‌ பல அரிய கருத்துக்களைச்‌ சொன்னவர்‌. 
“உலகியல்‌ வாழ்வில்கூட உன்னால்‌ வெற்றி அடைய 
முடியவில்லை என்றால்‌ பின்‌ எப்படி நீ முக்தி அடைய 
முடியும்‌?” எனக்‌ கேட்டவர்‌. 


பட்டியலிடும்போது, 


விவேகானந்தரை நாம்‌ இளைஞர்களுக்கான துறவி என்பதை 


ப 
தி 


032 


ணை. 
இமத 


2D 


௬. 
லல 
இஷா இட 


௬ அ. ட்ட. 


~~ 
* 


க்கா 


ட ஆ” 
7 இவர 


நிகழும்‌ மங்களகரமான ஸ்ரீ விளம்பி ஆண்டு புரட்டாசி மாதம்‌ 25ம்‌ தேதி 
வியாழக்கிழமை (1.10. 2019 அன்று பாரத தேசம்‌ முழுவதும்‌ இருந்து சனாதன தர்ம 


* 
வயல்‌ 


அளவ இனவ இ பண்ன ஒடு, 
௮ 
= 


2 


> 


ச்சு 


ந்‌ 
oo 
அதி 

2 


நாட்களும்‌, ஸ்ரீ தாம்ரபர்ணீ மகா புஷ்கர விழாவின்‌ மணிமுடியாக அனைத்து 
வளங்களையும்‌ நலன்களையும்‌ வாரி வழங்கும்‌ அதிருத்ர பெருவேள்வி புஷ்கர 
நிறைவாக நான்கு நாட்களும்‌ நடைபெறும்‌. 


11.10.2018 வியாழக்கிழமை . ட்‌ 


காலை 9.00 முதல்‌ மங்கள இசை, மஹா கணபதீஹோமம்‌ . மஹா புஷ்கர கொடியேற்றம்‌ 

12.10.2018, வெள்ளிக்கிழமை - 17.10.2018 புதன்கிழமை 6 நாட்கள்‌ . 

காலை 9.00 முதல்‌ அமிர்த ம்ருத்யுஞ்ய ஹோமம்‌ 3 குழுக்களாக நடைபெறும்‌. 9) 

காலை 9.30 -12.00 வரை 12 ஜோதிர்‌ லிங்க ஸ்ரீ ருத்ர ஏகாதசினி ஹோமம்‌ 

18.10.2018 வியாழக்கிழமை 

காலை 9.30 முதல்‌ துர்கா, லக்ஷ்மி. சரஸ்வதி ஹோமம்‌ 

19.10.2018 ஒவள்ளிக்கிழமை 

்‌ ! காலை 9.30 முதல்‌ 12 புஷ்கர புனித மஹா நதிகளின்‌ கலச பூஜை & ஹோமம்‌ 

20.10.2018 சனிக்கிழமை - 23.10.2018 செவ்வாய்கிழமை (4 நாட்கள்‌) 

1 காலை 7.00 மூதல்‌- மாலை 5.00 வரை அதிருத்ர பெருவேள்வி 

24.10.2018 புதன்கிழமை தீர்த்தவாரி மற்றும்‌ கூட்டு பிரார்த்தனை : 

மாலை 6.00 முதல்‌ விவேகானந்த கேந்திரம்‌ நடத்தும்‌ 5004 திருவிளக்கு பூஜை 

தினசரி மாலை - 5.00 மணி முதல்‌ - 6.00 வரை அன்னை தாம்ரபர்ணீ தேவிக்கு மங்கள மஹா ஆரத்தி 
மஹா புஷ்கர விழாவின்‌ சிறப்பு கஹாமங்கள்‌ & பூனைகள்‌ அனைற்றும்‌ 6பாற்றுறலும்‌ 

"வணங்கற்றிற்றம்‌ உரிய பிள்ளையார்பட்டி சிவர பிச்சை சிலாச்சாரியார்‌ அனர்கள்‌ நலைமையில்‌ நடைபெறும்‌ 


BANK DETAILS : SRI TAMRABARNEESWARAM TRUST 
Bank & Branch : Indian Bank, Melur Branch, Tuticorin. Current Alc No. 6641647739 IFS Code : IDIB000MO83 


வஜ்வுலிதுஸ்வம் 2 


௮ 
்‌ 
து 


ப இடப 
“ம அப 2 


* 
ந 


ட்டன 


ப 
. 


ஆஃ 


ட ஆ நடன ஜட கட 
டம்ளர்‌ 


ட சு 
அகவ இஃப்‌ 


ட, 


த 
2) 
ட 2 
்‌. 
. 


நை து ப அண இட்டன அனை 
ம்‌ ~~ ல 
2 ட அட அனி . * பக ஆ. 


க 
௬. ந்த. ௬. 


இரகு ர பண்ட த்‌ 
௬ 


இ டல 


ட ஆட்ட 
ந 


னிவ மேலும்‌ தகவல்களுக்கு 
தக M. முத்துகுமார்‌ - 99408 79669 
திரு. ௪. கள்ளபிரான்‌ - 98947 67323 (ட) 


<38> ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


செப்டம்பர்‌ பதினொன்றென்றால்‌ செகத்துக்கும்‌ 
நினைவிருக்கும்‌ 
செம்மாந்தர்‌ நாமெல்லாம்‌ சிறிதேனும்‌ மறப்போமோ? 


சிக்காத தத்துவத்தை சிக்கவைத்த நாயகரின்‌ 
சிக்காகோ முழக்கத்து சிறப்பான ஆண்டிதுவே! 


சிக்காக்‌ கோவில்‌ சமயத்தின்‌ சாரத்தை 
சிறப்பாய்‌ முழங்கிடவே சிந்திக்க வைத்தவர்தாம்‌! 


சர்வசமயப்‌ பேரவையில்‌ சகோதரம்‌ பேசிநின்றார்‌ 
சனங்களின்‌ மனங்களிலே சிம்மாசனம்‌ இட்டமர்ந்தார்‌! 


பாரதத்தின்‌ பெருமையை பாரெல்லாம்‌ பறைசாற்ற 
பாண்டியமண்‌ அனுப்பிவைத்த வங்கத்தின்‌ வான்முகில்‌! 


நரர்களில்‌ இந்திரனாய்‌ நற்பெயர்‌ கொண்டிருந்தார்‌ 
நம்மாந்தர்‌ மட்டுமல்ல நாற்திசையும்‌ நலமாச்சு! 


விவேகத்தின்‌ இருப்பிடமாய்‌ உலகத்தில்‌ காட்டியவர்‌ 
ஆனந்த சாரத்தை அலுக்காமல்‌ உபதேசித்தார்‌! 


ஆன்மாவை உணர்ந்தால்‌ சமயத்தை உணரலாம்‌ 
சமயத்தின்‌ ஆன்மாவை உணரவைத்தார்‌ சுவாமிஜி 


தோன்றுகின்ற ஓடையெலாம்‌ சாகரத்தில்‌ சங்கமிக்கும்‌ 
பேணுகின்ற மதங்களுமே பேரிறையில்‌ போய்ச்சேரும்‌! 


என்னைஎண்ணி எந்தவழியில்‌ எவர்வந்தாலும்‌ ஏற்கின்றேன்‌ 
எந்தவழியில்‌ வந்தாலும்‌ என்னையேதான்‌ அடைந்திடுவார்‌ 


கீதையின்‌ தத்துவத்தைக்‌ கணீர்க்குரலால்‌ காட்டிநின்றார்‌ 
பாதையின்‌ மகத்துவத்தை பாரிலுள்ளோர்‌ புரிந்துகொண்டார்‌ 


பிரிவினைவாதமும்‌ மதவெறியும்‌ அழகியஉலகை 
உருக்குலைக்கும்‌ XN 

சரிவினைத்தடுத்து சீர்செய்தால்‌ சனங்களும்சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கும்‌! 


சத்தியத்தின்‌ தத்துவத்தை சந்தனத்தின்‌ நறுமணத்தை 
சிந்திக்க வைத்ததுதானிந்த சிக்காகோ முதல்முழக்கம்‌! 


செங்கோட்டை தப்றீராம்‌! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 39 


[பாரதம்‌ காலம்‌ காலமாக உயர்ந்த ஆன்மிக 
ஞானிகளையும்‌, மக்கள்‌ நன்மைக்காகத்‌ தம்மை 
அர்ப்பணிக்கும்‌ செயல்வீரர்களையும்‌ உருவாக்கித்‌ 
தந்தபடியே உள்ளது. “தியாகமும்‌ சேவையும்‌ இந்த 
மண்ணின்‌ தேசிய லட்சியங்கள்‌' என சுவாமி 

, விவேகானந்தர்‌ குறிப்பிடுவார்‌. 
இந்த மண்ணின்‌ ஆன்மிகம்‌ என்பது உலகத்திலி 
ருந்து ஓடி ஒளிந்து கொண்டு எதையோ தேடுவது 
அல்ல. இந்த உலக வாழ்க்கையில்‌ 
இருந்தாலும்‌ அனைத்தையும்‌ 
கடந்து அனைத்துக்குள்ளும்‌ 
விளங்குகிற கடவுளுடன்‌ தன்னை 
இணைத்துக்‌ கொள்வதுதான்‌ பாரத 
ஆன்மிகம்‌. 

வனங்களில்‌ வாழ்ந்த முனிவர்‌ 
களும்‌ உலக நன்மைக்காக வேள்வி 
கள்‌ செய்தார்கள்‌ என்பதை நம்‌ 


புராண, இதிகாசங்கள்‌ கூறுகின்றன. 
உலகத்தின்‌ நன்மைக்காகத்‌ தம்‌ 
எலும்பையே அளித்தார்‌ ததீசி 
முனிவர்‌. 

வரலாற்றுக்‌ காலங்களிலும்‌ நம்‌ 
ஆன்மிகப்‌ பெரியோர்‌ இந்த 
மரபைத்‌ தொடர்ந்தனர்‌. வித்யாரண்‌ 


யரால்‌ விஜயநகர சாம்ராஜ்யம்‌ 
பாரதத்தில்‌ 
தர்மத்தைக்‌ காத்தது. தமது தலையையே ஈந்து 
அழிவற்ற தர்மத்தைக்‌ காத்தார்‌ குரு தேஜ்பகதூர்‌. 
சுவாமி விவேகானந்தரும்‌ இதே மரபில்‌ வந்தவர்‌. 


உருவாகி தட்சிண 


சுவாமி விவேகானந்தரின்‌ காலகட்டத்தில்‌ இந்து 
மதம்‌ மிகவும்‌ மோசமான தாக்குதல்களுக்கு உட்‌ 
பட்டிருந்தது. ஆதிக்கம்‌ வேரூன்றிய 
காலகட்டம்‌. அதனால்‌ ஏற்பட்ட உள்நாட்டுப்‌ 
போர்கள்‌, கலகங்கள்‌, குழப்பங்கள்‌, பஞ்சங்கள்‌, 


இதுவரை 


காலனிய 


இவை எல்லாவற்றுக்கும்‌ மேலாக 


:40- ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


' விந்தன்‌ நிலன்‌ | 


கண்டிராத அளவு இந்தியாவின்‌ செல்வ வளங்கள்‌ 


மிகக்‌ கட்டுக்கோப்பான விதத்தில்‌ சுரண்டப்பட்டன. 
இதன்‌ தாக்கம்‌ சமூகத்தில்‌ ஏற்படுத்திய நிலையை 
டாக்டர்‌ அம்பேத்கர்‌ சமூக தேக்கநிலை (S௦cial 
Stagnation) என வர்ணிக்கிறார்‌. ஆனால்‌ இந்த தேக்க 
நிலைக்கு இந்து மதமும்‌ பண்பாடும்‌ காரணமாகக்‌ 
கூறப்பட்டன. 
1857-க்கு பிறகு பிரிட்டிஷார்‌ ஒரு விஷயத்தைப்‌ 
புரிந்து கொண்டனர்‌. 
பாரதத்தின்‌ சமயத்திலும்‌ பண்பாட்‌ 
டிலும்‌ கை வைத்தால்‌ மிக 
மோசமான விளைவுகள்‌ ஏற்படும்‌. 
அவர்கள்‌ மிக 
உத்தியை 
“பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ இந்தியர்களின்‌ மத 


நேரடியாக 


எனவே 
சமயோசிதமான ஓர்‌ 
முன்வைத்தார்கள்‌. 


விஷயங்களில்‌ தலையிடாது! என 
விக்டோரியா அரசியின்‌ அறிக்‌ 


கையை அவர்கள்‌ வெளியிட்டனர்‌. 


இந்த அறிக்கை வெளிப்படை 


யாகப்‌ பார்த்தால்‌ மிகவும்‌ நியாய 
மானதாகத்‌ தோன்றும்‌. 
இதை பிரிட்டிஷ்‌ அரசு மிகவும்‌ 
சிறப்பாகப்‌ பயன்படுத்தியது. 


ஆனால்‌ 


உதாரணமாக எந்த சமுதாயத்தின 
ராவது தாங்கள்‌ கோவிலுக்குள்‌ 
அனுமதிக்கப்படுவதில்லை என்றோ 
அல்லது தெருக்களில்‌ நடமாட 
விடப்படுவதில்லை என்றோ 
நீதிமன்றங்களுக்குச்‌ சென்றால்‌, 
இதெல்லாம்‌ இந்துக்களின்‌ மத 
விஷயம்‌. நாங்கள்‌ தலையிட 
முடியாது, எனச்‌ சொல்லப்படும்‌. 

அதே சமயம்‌ அம்மக்களிடம்‌ 
அதிகாரபூர்வமற்ற விதத்தில்‌ பிரிட்டிஷ்‌ அதிகாரி 
களும்‌ மிஷனரிகளும்‌ அணுகி, “நீங்கள்‌ இந்துவாக 
இருக்கும்வரை நாங்கள்‌ தலையிட முடியாது. 
ஆனால்‌ நீங்கள்‌ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டால்‌ 
எங்களால்‌ உங்களுக்கு நீதி வழங்க முடியும்‌” எனக்‌ 
கூறுவார்கள்‌. 

இப்படிப்பட்ட சூழலில்‌ பொதுவாக இந்து 
மேல்தட்டு மக்கள்‌ தங்களுக்கு வெற்றி கிடைத்ததாக 


ஆது. 


படைப்பு தொடக்கமும்‌ முடிவும்‌ இல்லாதது என்று வேதங்கள்‌ போதிக்கின்றன. 


மகிழ்வார்கள்‌. ஆனால்‌ உண்மையில்‌ நடந்தது மதமாற்றம்‌ 
மட்டுமல்ல, நீதி உணர்ச்சி கொண்ட எந்த இந்துவுக்கும்‌ 
கூட இந்து மதத்தின்‌ மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுவது 
தவிர்க்க முடியாத விஷயமாகி வந்தது. 

அதே நேரத்தில்‌ பிரிட்டிஷ்‌ கல்வி பயின்ற இந்துக்‌ 
களேகூட, இதற்கெல்லாம்‌ காரணம்‌ இந்து மதம்‌ எனக்‌ 
கூறினர்‌. மற்றொரு புறம்‌ இந்து ஆச்சார்ய பீடங்களே கூட 
தீண்டாமை, பால்ய விவாகம்‌, பெண்‌ கல்வி மறுப்பு 
போன்ற விஷயங்கள்‌ இந்து மதத்தின்‌ அடிப்படை 
என்பதாகக்‌ கூறி பிரச்சாரம்‌ செய்து வந்தனர்‌. 

கல்வி கற்ற, நேர்மை உணர்ச்சி கொண்ட எந்த ஹிந்து 
வும்‌ செய்ய வேண்டிய ஓரே மானுடக்‌ கடமை அவன்‌ 
ஹிந்துவாக இருப்பதிலிருந்து மாறிவிடுவதுதான்‌, என்பது 
தான்‌ சொல்லப்படாத ஒரு விதியாக மாறிக்‌ கொண்டிருந்தது. 
இதற்கு முந்தைய எந்த படையெடுப்பையும்விட இதுவே 
மிகக்‌ கொடுமையான படையெடுப்பு. 


இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ ஸ்ரீராமகிருஷ்ண- 


விவேகானந்த ஆன்மிக ஆதவன்‌ பாரதத்தின்‌ இருளகற்றத்‌ 
தோன்றியது. யுகஅவதாரம்‌ என ஸ்ரீராமகிருஷ்ணரை ஏன்‌ 
போற்றுகிறோம்‌? 


தீண்டாமைக்‌ கொடுமையை மனதிலிருந்தே அகற்ற 
மாபெரும்‌ வேள்வியாக தம்‌ ஆன்மிக சாதனையை மாற்றி 
யவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. தமது சிரத்தால்‌ பட்டியல்‌ சமுதாயத்‌ 
தைச்‌ சார்ந்தவரின்‌ கழிப்பறையைச்‌ சுத்தம்‌ செய்தார்‌ அவர்‌. 

யார்‌ ராமராகவும்‌ கிருஷ்ணராகவும்‌ வந்தாரோ, யார்‌ 
ஒவ்வொரு யுகத்திலும்‌ அதர்மத்தை அழித்து, தர்மத்தை 
நிலைநாட்டுவதாக பாரதத்தின்‌ மைந்தர்களுக்கு சத்திய 
வாக்கு கொடுத்தாரோ அவரே தீண்டாமை, சாதியம்‌ எனும்‌ 
அதர்மக்‌ கொடுமைகளை நம்‌ மக்களின்‌ மனங்களிலிருந்து 
அகற்ற தம்‌ சிரத்தால்‌ மலம்‌ சுமந்தார்‌. அது புற மலம்‌. 
சாதியம்‌ நம்‌ உள்ளிருக்கும்‌ சமுதாய அக மலம்‌. 

தூய அன்னை சாரதாதேவி சிறுமியாக இருக்கும்போதே 
பஞ்சத்தால்‌ வாடிய வனவாசி சகோதரிகளுக்கு எவ்வித 
வேறுபாடும்‌ பார்க்காமல்‌ உணவளித்தவர்‌. பின்னர்‌ 
திருட்டுக்‌ குற்றத்தில்‌ கைதாகி விடுதலையாகி வந்த அம்ஜத்‌ 
என்கிற ஒரு இஸ்லாமியக்‌ கைதிக்கு தம்‌ கையால்‌ 
உணவளித்தார்‌ அன்னை. அதனை எதிர்த்தவர்களிடம்‌, 
“சரத்‌ எந்த அளவு எனக்கு பிரியமானவனோ அந்த அளவு 
அம்ஜத்தும்‌ பிரியமானவன்‌' என பதிலளித்தார்‌. சரத்‌ - 
என்பது சுவாமி சாரதானந்த மகராஜ்‌. 

இந்த மரபின்‌ ஞானக்கனி சுவாமி விவேகானந்தர்‌. 


சுவாமி விவேகானந்தரின்‌ வேதாந்தம்‌ மானுடத்தையும்‌ 


அதைத்தாண்டி அனைத்து பிரபஞ்சத்தையும்‌ 
தழுவும்‌ வேதாந்தம்‌. அங்கு சாதி வேற்றுமை 
களுக்கு இடமில்லை. சமுதாய தேக்கநிலை 
யால்‌ விளைந்த சாதிக்‌ கொடுமைகளையும்‌ 
அதன்‌ விளைவாக நடத்தப்பட்ட மதமாற்றங்‌ 
களையும்‌ அவற்றின்‌ உச்சத்தில்‌ சுவாமி 
விவேகானந்தர்‌ கண்டது திருவிதாங்கூரில்‌. 
“மனநோயாளிகளின்‌ விடுது 
“தற்கொலைத்‌ தன்மை என்றும்‌ அந்தச்‌ 
சூழலை விவரித்தார்‌ விவேகானந்தர்‌. அவரே 
இந்தச்‌ சூழ்நிலை மாற்றமடைய வழிகளை 
யும்‌ வகுத்துக்‌ கொடுத்தார்‌. “அனைவருக்கும்‌ 
வேதக்‌ கல்வியையும்‌, வேதாந்தக்‌ கருத்து 


என்றும்‌ 


களையும்‌ கொண்டு செல்வதே வழி” என 
அவர்‌ கூறினார்‌. 

இதில்‌ இருக்கும்‌ சூட்சுமத்தை நாம்‌ 
புரிந்து கொள்ள வேண்டும்‌. ஒடுக்கப்பட்ட 
ரீதியில்‌ 


மக்களைப்‌ பொருளாதார 


த க அவர்களுக்குத்‌ 
தேவை சமயசார்பற்ற கல்வி, அரசு 


வேலைகளில்‌ இட ஒதுக்கீடு என்றெல்லாம்‌ 
அனைவரும்‌ பேசுறெபோது, அனைத்து 
மக்களையும்‌ ஆன்மிக - பண்பாட்டு தளத்தில்‌ 
பிரதிநிதித்துவப்படுத்துவதை 
விவேகானந்தர்‌ சிந்தித்தார்‌. 


சுவாமி 


எனவே வேதக்‌ கல்வி, 
கல்வி, வேதாந்தக்‌ கருத்துகள்‌ ஆகியவை 


சமஸ்கிருதக்‌ 


அனைத்து மக்களையும்‌ சென்றடைய வேண்‌ 
டும்‌ என அவர்‌ கூறினார்‌. இது நடந்தாலே 
போதும்‌. இதுவே அடிப்படை. இதன்‌ மூலம்‌ 
சமுதாயம்‌ செம்மைப்பட்டு விடும்‌. 
புரட்சியின்‌ 


ஆன்மிகப்‌ மூலமே 


பண்பாட்டு மறுமலர்ச்சியும்‌, பண்பாட்டு 
மறுமலர்ச்சியின்‌ மூலமே அரசியல்‌, சமுதாய 
விழிப்புணர்வும்‌ பொருளாதார மேன்மையும்‌ 
அடைய முடியும்‌. 

துரதிர்ஷ்டவசமாக நம்‌ ஆட்சியாளர்கள்‌ 
இந்த சிந்தனையின்‌ சிறப்பையும்‌ தொலை 
நோக்கையும்‌ புரிந்து கொள்ளவே இல்லை. 


சமூக, பொருளாதார தளங்களில்‌ இட 


< > ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 an 


வேதங்களுக்குத்‌ துவக்கமும்‌ முடிவும்‌ இல்லை என்பது இந்துக்களின்‌ கூற்று. 


ஒதுக்கீடு அவசியமே. அத்துடன்‌ மிக அவசியமானது 
பண்பாட்டு ஆன்மிக அஸ்திவாரத்தில்‌ அனைத்து 
மக்களுக்குமான பிரதிநிதித்துவம்‌. 

இதை உருவாக்க ஓர்‌ அமைப்பு தேவை. அந்த 
அமைப்பு அமைதியாக, அரசியல்‌ தொடர்பில்லா 
மல்‌, அதிகார நாட்டமில்லாமல்‌, ஆரவாரம்‌ இல்லா 
மல்‌, இந்த அடிப்படை ஆன்மிகப்‌ புரட்சியைச்‌ 
செய்ய வேண்டும்‌. இதற்காக அவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ண 
மடத்தை உருவாக்கினார்‌. 

இங்கு சாதி இல்லை. உண்மையை நாடும்‌ 
உள்ளமும்‌ உலகத்தை ஒரு குலமாக ஏற்றுக்‌ தொண்டு 
பணி செய்யும்‌ இதயமும்‌ அவற்றினால்‌ ஏற்படும்‌ 
ஆன்மிக வலிமையுமே தேவை. 

சுவாமிஜியின்‌ இந்தப்‌ பார்வையும்‌ அதனை அவர்‌ 
செயலாற்றிய விதமும்‌ எப்படிப்பட்ட மாற்றத்தை 
சமுதாயத்தில்‌ ஏற்படுத்தியிருக்கிறது 
நினைத்தால்‌ வியப்பாகவே உள்ளது. 


என்பதை 


சுவாமிஜி சமாதி அடைந்தாயிற்று. சென்னை ஸ்ரீ 
ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்தார்‌ ஓர்‌ அறிஞர்‌. 
மடத்தின்‌ முதன்மைத்‌ துறவி சசி மகராஜ்‌. அந்த 


உடுப்பி கிருஷ்ணர்‌ கோவிலில்‌ ஆ 
பூஜைக்குரிய பொருட்கள்‌ வாங்கும்போது / 
மரத்தாலான மத்து ஒன்றையும்‌ வாங்கும்‌ 
பழக்கம்‌ பக்தர்களுக்கு உண்டு. உடுப்பியை 7 
/ அன்ன பிரம்மா என்றும்‌, பண்டரிபுரத்தை நாத 
ட பிரம்மா என்றும்‌ போற்றுகின்றனர்‌. 


அறிஞர்‌ ஆன்மிகத்‌ தேடல்‌ கொண்டவரும்கூட. சசி 
மகராஜுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்த அந்த 
அறிஞருக்கு ஓர்‌ ஆச்சரியம்‌. 

சசி மகராஜ்‌ சுதேசி இயக்கத்தின்‌ ஆதரவாளர்‌. 
“உலகமே மாயை என்பதல்லவா வேதாந்தம்‌. 
ஆனால்‌ இந்த சன்னியாசி என்ன “தாய்‌ நாடு, 
அயல்நாடு” சுதேசி என்றெல்லாம்‌ பேசுகிறாரே என 
அவருக்கு வியப்பு. கேட்டே விட்டார்‌. விளக்கினார்‌ 
சசி மகராஜ்‌. மாயை என்பதன்‌ உண்மைப்‌ பொருள்‌ 
என்ன என்பதை விளக்கினார்‌. 

வேதாந்தம்‌ என்பது உலகிலிருந்து ஓடி ஒளிவதற்‌ 
கான ஒரு தத்துவம்‌ அல்ல. உண்மைக்காக, உரிமைக்‌ 
காக போராடுவோருக்கு அது ஒரு ஞானவாள்‌ என்‌ 
பதை எடுத்து கூறினார்‌. திருநெல்வேலியிலிருந்து 
வந்த அந்த அறிஞர்‌ மாறிவிட்டார்‌. உண்மையை 
உணர்ந்தார்‌. பின்னர்‌ பாரதத்தின்‌ வரலாற்றில்‌ சுதேசி 
இயக்கத்‌ தலைவர்களில்‌ பெரும்‌ புகழ்பெற்ற தியாகச்‌ 
செம்மல்‌ வ.உ.சிதம்பரம்‌ என்கிற கப்பலோட்டிய 


தமிழன்தான்‌ அந்த அறிஞர்‌. 


அந்த ஆந்திர மாணவர்‌ சென்னையில்‌ தங்கி 
மருத்துவம்‌ படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அடிக்கடி 
ஸ்ரீராமகிருஷ்ண மடத்துக்கு வருவார்‌ அவர்‌. 
ஆன்மிகத்தில்‌ அவரது ஆர்வம்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டிருந்தது. தான்‌ ஒரு துறவியாக வேண்டும்‌ 
என அவர்‌ விரும்பினார்‌. 

ஆனால்‌ அந்த மாணவரின்‌ மருத்துவவியல்‌ 
குறிப்பாக பயோ கெமிஸ்ட்ரியில்‌ அவரது அறிவு 
அருமையானது. இதையெல்லாம்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ துறவி. 
அந்த மாணவர்‌ தான்‌ துறவியாக வேண்டும்‌ என்று 
கூறிய போது, 

நம்மவர்‌ கூறினார்‌: “உன்‌ ஸ்வதர்மம்‌ 
துறவியாவதல்ல. மருத்துவத்‌ துறையில்‌ ஆராய்ச்சி 
யாளராகி மனித குலத்துக்கு சேவை செய்வது. உன்‌ 
ஸ்வபாவத்தால்‌ உனக்கு அமைந்த ஸ்வதர்மம்‌ 
அதுவே. அதையே நீ செய்ய வேண்டும்‌.” 

இன்றைக்கு உலக அளவில்‌ பயோகெமிஸ்ட்ரி 
யில்‌ மிக அதிகமாகச்‌ செய்யப்படும்‌ பரிசோதனை 
யாக விளங்குவது பாஸ்பேட்டை உயிர்‌ திசுக்களில்‌ 
பரிசீலிக்கப்‌ பயன்படும்‌ ப்ரிஸ்க்கே-சுப்பாராவ்‌ 
பரிசோதனை. 

1925-இல்‌ இதனை வடிவமைத்தவர்‌ எல்ல 
ப்ரகாத (1896-1948)தான்‌ அந்த 
மாணவர்‌. இது மட்டுமல்ல தமது 52 ஆண்டுகளே 
யான வாழ்க்கையில்‌ மக்கள்‌ வேதனைகளையும்‌ 


சுப்பாராவ்‌ 


நோய்களையும்‌ தீர்க்கும்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட 
மருந்துகளைக்‌ கண்டுபிடித்தவர்‌ அவர்‌. 

இவை எல்லாவற்றிலும்‌ வெளிப்படுவது 
என்ன? சுவாமி விவேகானந்தரின்‌ “செயல்முறை 
வேதாந்தம்‌”. மக்கள்‌ துயரைத்‌ துடைப்பதையே 
இறைவழிபாடாக 
விவேகானந்தர்‌. வேதாந்தம்‌ என்பது செயல்முறைத்‌ 


முன்வைத்தார்‌ சுவாமி 
தத்துவம்‌ என்பதை நம்‌ மக்களுக்கு மீண்டும்‌ 
உணர்த்தினார்‌. 

எவரையும்‌ வெறுக்காமல்‌ எவரையும்‌ தவறு 
என ஒதுக்காமல்‌, அனைவரையும்‌ பிரம்மத்தின்‌ 
வடிவங்களாகக்‌ காணும்‌ ஒரு செயல்முறையை 
சுவாமி விவேகானந்தர்‌ நமக்குத்‌ தந்தார்‌. பிறர்‌ 
துயரைத்‌ துடைக்காத, முடியாத 
ஆன்மிகத்தைத்‌ தாம்‌ ஏற்கவில்லை என்றார்‌ சுவாமி 
விவேகானந்தர்‌. அந்தத்‌ துயர்‌ நீக்கும்‌ அனைத்து 
மானுட முயற்சிகளும்‌ ஆன்மிக சாதனையே 


என்பதை அவர்‌ அடிக்கோடிட்டுக்‌ காட்டினார்‌. 


துடைக்க 


எனவேதான்‌ அவரது உரைகள்‌ இன்றைக்கும்‌ 
நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ காலங்களைத்‌ தாண்டி 
வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கும்‌ ஆற்றலுடன்‌ 
விளங்குகின்றன. 4* 


42: ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 அ! 


ஜைனம்‌ இந்தியாவின்‌ மிகப்‌ பழைமையான, அதே 
சமயம்‌ தொடர்ந்து பரிணமித்து வரும்‌ சமயம்‌. உயிர்கள்‌ 
அனைத்தையும்‌ மதித்துப்‌ போற்றுவது, எந்த உயிருக்கும்‌ 
இன்னா செய்யாமல்‌ கூட்டுறவுடன்‌ செயல்படும்‌ பாங்கை 
வலியுறுத்துவது ஆகியவை இதன்‌ கொள்கைகள்‌. 

ஜைன ஆகமங்களைப்‌ பொருத்தவரையில்‌ உயிரினங்கள்‌ 
அனைத்தும்‌ ஒன்றையொன்று சார்ந்தவை. அவற்றின்‌ 
அம்சங்கள்‌ பின்வருமாறு: 

அனேகந்த்‌ - பன்முகத்தன்மை 

அபரிதிரகம்‌ - உலகாயதம்‌ அற்ற தன்மை 

சத்யம்‌ - நேர்மை, உண்மை இவற்றைக்‌ கடைப்ப்பிடிக்கும்‌ 
வாழ்க்கை. 

இந்த அடிப்படையில்‌ அமையும்‌ சமுதாயத்தின்‌ நல்‌ 
லுறவு 21-ஆம்‌ நூற்றாண்டுக்கு முற்றிலும்‌ பொருத்தமானது. 

ஜைனம்‌ பிறரிடம்‌ தமது கருத்தைத்‌ திணிக்க 


விரும்பியதில்லை. ஆனால்‌ நவீன சமுதாயம்‌ சுதந்திரமாக 
வாழ, தனது தத்துவத்தை அளிக்கத்‌ தயாராக உள்ளது. 
நமது பன்மைத்‌ தன்மையை, நமது வேறுபாடுகள்‌ 


நிறைந்த தன்மையைக்‌ கொண்டாட வேண்டிய நேரம்‌ இது. 
தாராள மனம்‌ கொண்டவர்களுக்கு உலகம்‌ முழுவதுமே 
ஒரே குடும்பம்தான்‌, 

“அனேகந்த்‌' என்பது உண்மையான பல பரிமாணங்‌ 
களையும்‌ அவற்றைப்‌ பற்றிய பல்வேறு பார்வைகளையும்‌ 
அலசி ஆராய்வதாகும்‌. இதில்‌ ஒரு ரிஷியின்‌ பார்வையில்‌ 
உண்மை பார்க்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு தனிப்பட்ட 
மனிதரின்‌ கருத்தாகிறது. 

உலகிலுள்ளோர்‌ அனைவரும்‌ ஒரு விஷயத்தை ஒன்று 
போலவே பார்க்க இயலாது. ஆகவே பிறரின்‌ கருத்தை 
மதிக்க வேண்டும்‌. 

மதப்பற்றாளர்கள்‌ யாவரும்‌ மக்களைப்‌ பிரிக்கும்‌ 
சுவர்களாக இல்லாமல்‌ சகிப்புத்‌ தன்மை, வெளிப்பாடான 
தன்மை, கூட்டுறவு போன்ற பாலங்களைக்‌ கட்டும்‌ 
மனப்பாங்குகளை வளர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இதுவே 
சண்டை சச்சரவு அற்ற இயைபுடன்‌ கூடிய நிலைமை. 


ப ப 


எ அரவிந்த்‌ ரூபானி 5 

புலனின்பங்களில்‌ ஆழ்ந்து ஈடுபடு 
வது, சுயக்‌ கட்டுப்பாட்டை இழக்கச்‌ 
செய்து மதியை மயங்கச்‌ செய்கிறது. 
புலனின்பங்களிலிருந்து விடுபடப்‌ 
பயிற்சி பெறுவதே பிரம்மசர்யம்‌ 
எனப்படுகிறது. 


நமது புலன்கள்‌ எல்லாவற்றுட 
னும்‌ தொடர்பு கொண்டு அவற்றை 
அனுபவிக்க அனுமதிக்கின்றன. 
ஆனால்‌ எல்லாவற்றிற்கும்‌ கட்டுப்‌ 
பாடு என்பதுதான்‌ திறவுகோல்‌. 

“க்ஷமா வீரஸ்ய பூஷணம்‌'- மன்‌ 
னித்தல்‌ வீரனின்‌ ஆபரணம்‌ என்பதை 
ஜைன ஆகமங்கள்‌ வலியுறுத்து 
கின்றன. மன்னிக்கும்‌ தன்மை என்பது 
அனைத்து உயிரினங்களுக்கும்‌ 
மன்னிப்பு வழங்குவதையும்‌ 
அவற்றிடமிருந்து பெறுவதையும்‌ 
குறிக்கிறது. தவறு செய்யாதவர்‌ என்று 
யாருமே கிடையாது. 

ஆகவே மன்னிப்பதும்‌, மன்னிப்பு 
கேட்பதும்‌, நமது மனசாட்சியைத்‌ 
தெளிவடையச்‌ செய்து, கோபம்‌, 
பிறரிடம்‌ பழி சுமத்துவது போன்றவற்‌ 
றிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக்‌ 
கொள்ள உதவும்‌. இது நமக்குள்ளேயே 
ஒரு நேர்மறை உணர்வை ஊட்டி, 
இந்த பூமியில்‌ எல்லோருடனும்‌ 
அமைதியுடன்‌ சேர்ந்து வாழ்வதற்கான 
வழிகளையும்‌ தீர்வுகளையும்‌ தேடிக்‌ 
காணச்‌ செய்கிறது. 

நமது வாழ்க்கை, நமது நடத்தை 
நாம்‌ பேசுவதையும்‌, சிந்திப்பதையும்‌ 
ஒத்ததாக நேர்மையுடன்‌ அமைய 
சத்தியம்‌ வழி வகுக்கிறது. 

உண்மை என்பது உதட்டளவில்‌ 
நின்றுவிடக்கூடாது. வாழ்வில்‌ முழு 
மையாகப்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. 

எந்தவிதமான குற்றமும்‌ திருட்டும்‌ 
முழுவதுமாக வெறுக்கப்பட்டுத்‌ 
தடைசெய்யப்படவேண்டும்‌. 

சத்தியம்‌ ஒரு நேர்மையான 
சமுதாயத்தை, சட்டத்தை மதிக்கும்‌ 
குடிமகனை உருவாக்குகிறது. 

ஒவ்வோர்‌ உயிரின்‌ தூய ஆன்மா 
வும்‌ எல்லையற்ற ஞானம்‌, பரந்த 
பார்வை, உணர்வு நிலை, ஆனந்தம்‌ 
அதாவது அனந்த ஞானம்‌, அனந்த 
தரிசனம்‌, அனந்த சரித்ரம்‌, அனந்த 
சுகம்‌ ஆகியவற்றை உள்ளடக்கியது 
என்று கூறுகின்றன ஜைன ஆகமங்கள்‌. 


ஃ 
ச 


ஞீ ல. ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 43: 


m= | 172 yy ட விச ௯ ௮ 
A } ] ites i ர்‌ 
௮ ௬ இ... அ இ ஆணை அபா ல ல்‌ ஓ. ந 1 
HID DIDNT MMII உணரா NIWA ADIN - = TT 
கழுக்கு ஒந்துயா சுற்றுலா சனா சுற்றுலா - 8 நாள 


7 நாள்‌ - 15.9.18 ந ததத: டட... 
ரூ. 25,000 + விமான கட்டணம்‌ ரயில்‌ ( | 


உ ௯ பி அ அச சங்கா 


முழு முக்தரநாரு - 15 நாள்‌ ரூ. 1.10,000 


மூக்திநாந்‌ விமான மூலம்‌ - 6 நாள்‌ Shaolin Temple... 

25.9.18, 28.10.18 - ரூ. 30,000 + விமான கட்டணம்‌ 
ராஜஸ்தான்‌ சுற்றுலா - 9 நாள்‌ 

28.9.18, 26.10.18. ரூ. 25,000 . 


5 நட்சத்திர கப்பலில்‌ 


சொகுசு பயணம்‌ 
ரூ, 50,000 
தேதி: 28.9.18 (தனி கட்டணம்‌) 


ரயில்‌ / விமானம்‌ கட்டணம்‌ 


IE டு ராரா TT | ர்‌ x ்‌ 
3 யக! ப 


சீனாவுடன்‌ ஹாங்காங்‌ - மெக்காவ்‌ 
10 நாள்‌ - 18.9.18, 20.10.18, 17.11.18 டம்‌ பிம்ப ட பியல்‌ TT 
ரூ. 20,900 4 இரயில்‌ / விமானம்‌ கட்டணம்‌ ' கொரியா - ஐப்பான்‌ 


மாதந்தோறும்‌ காசி - கயா - அலகாயாத்‌ ட்‌ 
“த லவ்‌ 2 4 ஆன ா - FoF ன நி 1} 
இரயில்‌ மூலம்‌ - 8 நாள்‌ - 7,000/- . இரமில்கட்டணம்‌ ! 10 ந வ தேதி 14.9.18 - ரூ 1,90,000 
விமானம்‌ மூலம்‌ - 5 நாள்‌ - 9,000/- . விமானகட்டமம்‌ : இஸ்தான்புல்‌ - கெய்ரோ (Tபாky / Egypt) 
North East India with Bhutan - 12 நாள்‌ : நைல்‌ நதியில்‌ சொகுசு கப்பல்‌ 


15.9.18 ரூ, 47,000 * விமான கட்டணம்‌ 


ப No. 51, Subramaniapuram, 2nd Street, R.S. Puram, Coimbatore - 641002 
மகாையில்‌ ரிம்து புஜ களை! » Ph: 0422 - 4950836 / 96001 56942, 96001 56991 Email: cbesreetravels@gmail.com 


(Regd.) 
நெ.16/54, கிழக்குமாட வீதி, திருவான்மியூர்‌, சென்னை -41. 
ஆபீஸ்‌ போன்‌: 044 - 24451270, செல்‌ : 94449 80270, 81229 96045 


E.mail:jayalakshmi.yatra@gmail.com, www. jayalakshmiyatraservice.com | 
| முர்திருப்பதி வெங்கடேஸ்வர ஸ்வாமி திருவருளால்‌ 26 வருடங்கள்‌ அனுபவத்துடன்‌ வழ்நடத்தும்‌ வடசூந்திய மற்றும்‌ ஐன்கந்த்ய யாத்திரை 
12.10.2018 பது 


$00 


28.10.2018 கல்‌ ஊதும்‌, குத்தான்‌ ( 
(அழல 1104 |S அலம்‌ அகட கவன ிவுற்டபட ௮ அலுவலக அணத ல அவனத னல்‌ அன: உக அண்‌ 
19.12.2018 | தக்ஷ 


22.12.2018 | 7 க௱ட்கள்‌- பாண்டிய ண்ண டன அந்த த்தை ன்‌ அணை அலை 
03.01.2019 | ஈரட்கள்‌- ஊடல்‌ வற்ற சி கலு அல்கு அக்க 


20.01.2019 


01.02.2019 |. 


17.02.2019 | 8 


, March 1௦ நாட்கள்‌ நலங்கா யாத்தில ககோடிஸ்வரம்‌. காண படல்‌ 
ia 2019 wr ம்‌, , மட்டக்களப்பு, கம்யுனா, pry many 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


பகவான்‌ புத்தர்‌ அருளிய அறிவுரை 
களும்‌ சங்க விதிகளும்‌ அவரைப்‌ பற்றிய 
விவரங்களும்‌ வரலாறும்‌ பெளத்தமதத்‌ 
திருமுறைகளாக மூன்று பிரிவுகளாக 
உள்ளன. அவை திரிபிடகங்கள்‌ என்று 
அழைக்கப்படும்‌. 

விநய பிடகம்‌, 
அபிதம்ம பிடகம்‌ என்று உள்ள பிடகங்‌ 
களில்‌ மத்தியில்‌ வரும்‌ சுத்த பிடகத்தில்‌ 
ஐந்து பகுதிகளில்‌ ஒன்றான குத்தக 
நியாயம்‌ என்ற பகுதியில்‌ தம்மபதம்‌ ஒரு 
பொக்கிஷம்‌ போன்று உள்ளது. 

பெளத்த மதத்தின்‌ புனித நூல்‌ இது. 
இதில்‌ வருகின்ற கருத்துகள்‌ சிலவற்றைக்‌ 


சுத்த பிடகம்‌, 


கண்டபின்‌ மதநல்லிணக்கத்திற்குச்‌ 
செல்வோம்‌: 
2k மனிதனை மனோதர்மமே 


உருவாக்குறைது; சிந்தனைகளே அதன்‌ 
அடிப்படை; சிந்தனைகளாலேயே அது 


ஆக்கப்படுகிறது. மனிதன்‌ 
நல்லெண்ணத்துடன்‌ பேசினாலும்‌, 
செயல்புரிந்தாலும்‌ நிழல்‌ அவனைத்‌ 


தொடர்ந்து செல்வதுபோல்‌, இன்பம்‌ 
அவனைத்‌ தொடர்ந்து செல்லும்‌. 


4% இவ்வுலகில்‌ எக்காலத்திலும்‌ 
பகைமை,  பகைமையால்‌ தணிவ 
தில்லை; பகைமை அன்பினாலேயே 


தணியும்‌. இதுவே பண்டைய அறநெறி. 
* நமக்கும்‌ இங்கே முடிவு உண்டு 
என்பதைச்‌ சிலர்‌ அறிவதில்லை. ஆனால்‌ 
அறிந்தவர்களின்‌ பிணக்குகள்‌ உடனே 
தீர்ந்துவிடும்‌. 
2k புலனடக்கத்தோடு, நிதான 
உணர்வுடனும்‌, நல்லற நாட்டத்தோடும்‌, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


போதி _ 
நிறைந்த வீரியத்துடனும்‌, இன்பங்களை எதிர்பாராமல்‌ 
வாழ்ந்து வருபவனைப்‌ பாறைகள்‌ நிறைந்த மலையை 
சூறாவளி அசைக்க முடி யாததுபோல்‌ மாரன்‌ வெல்ல முடியாது. 
* மெய்யை மெய்யாகவும்‌, பொய்யைப்‌ பொய்யாகவும்‌ 
காணும்‌ தெளிவுடையார்‌ மெய்ப்பொருளை அடைவார்கள்‌. 
அவர்களே மெய்யான தேடுதலையுடையவர்கள்‌. 
* நற்கர்மத்தைச்‌ செய்தவன்‌ உலக வாழ்வில்‌ இன்பமடை 


கிறான்‌; மறுமையிலும்‌ இன்புறுகிறான்‌. இரண்டிலும்‌ 
அவனுக்கு இன்பமே. 

* சாஸ்திரங்கள்‌ சிலவற்றையே கற்றவனாயினும்‌, வாழ்க்கை 
யில்‌ அவற்றின்படி நடப்பவனாகவும்‌, ஆசை, துவேஷம்‌, 


மோகம்‌ முதலியவற்றைக்‌ கடந்து, மெய்யறிவும்‌ தெளிந்த 


தம்மபதம்‌ உணர்த்தும்‌ 


களிலிருந்து நீங்கப்‌ பெற்றவனாகவும்‌ உள்ளவனே சமணன்‌ 
அடைய வேண்டிய பயனைப்‌ பெறுவான்‌. 

* ஞானத்திற்குரிய ஏழு அங்கங்களில்‌ அதாவது திறமை, 
ஞாபகம்‌, மனனம்‌, திரிபிடக சாஸ்திர ஆராய்ச்சி, ஆனந்தம்‌, 
சாந்தி, சமதிருஷ்டி ஆகியவற்றில்‌ சித்தத்தை நிலைநிறுத்தி, 
எதிலும்‌ பற்று வைக்காமல்‌, ஆசைகளை அடக்கி வென்று 
எவர்‌ மாசற்ற ஒளிமயமாகத்‌ திகழ்கிறார்களோ, அவர்கள்‌ 
இவ்வுலகிலேயே நிர்வாண மோட்சத்தை அடைகிறார்கள்‌. 

* இந்த உலகை ஒரு குடைக்கீழ்‌ ஆள்வதைப்‌ பார்க்கினும்‌, 
சொர்க்கம்‌ புகுவதைப்‌ பார்க்கினும்‌, எல்லா உலகின்‌ மீதும்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்துவதைப்‌ 
சோதாபத்திப்‌ (நிர்வாண வழியின்‌ முதல்படி) பயனடைவது. 

பெளத்தத்‌ தர்மத்திற்கு அடிப்படை நான்கு உன்னத 
உண்மைகளான துக்கம்‌, துக்கக்‌ காரணம்‌, துக்க நிவாரணம்‌, 


பார்க்கனும்‌ உயர்வானது 


துக்க நிவாரண மார்க்கம்‌ ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு 
பின்பற்றுபவனே பெளத்தன்‌. 
சமதிருஷ்டி 
வலியுறுத்துகிறது. தன்னை, தனது தீய இயல்பை வென்று 
அல்லது அதனைக்‌ கடந்து மேலான இயல்பை 
நிலைநிறுத்துவதற்கான வழியை அது காட்டுகிறது. 
பெளத்தம்‌ மற்ற மதங்களிடையே போட்டியிட்டுத்‌ 


தம்மபதம்‌ என்பதை வெகுவாக 


தன்னை உயர்வாக நிலைநிறுத்திக்‌ கொள்ள தம்மபதம்‌ 
விரும்புவதில்லை. 

மனிதனின்‌ உயர்ந்த நிலையான புத்த நிலையை அல்லது 
நிர்வாண நிலையை ஒருவன்‌ அடைவதையே தம்மபதம்‌ 


வலியுறுத்துகிறது. 4 


சித்தமும்‌ பெற்று, இவ்வுலகிலும்‌ பரத்திலும்‌ உலக ஆசை 


45> 


ஒவ்வொருவரும்‌ மற்ற மதங்களின்‌ நல்ல அம்சங்களை ஏற்றுக்கொண்டு தன்‌ தனித்தன்மையைப்‌ பாதுகாத்தபடி வளர வேண்டும்‌. 


ஜடப்பொருள்‌ அல்லாத ஆன்மா என்ற ஒன்று அவனுள்‌ இருக்குமானால்‌ அதனிடம்‌ நேரில்‌ செல்ல இந்து விரும்புகிறான்‌. 


நம்மைத்‌ 


ட்ப“ டா 
அல சின்க்‌ சந்திகளில்‌ அறத்து னி உட வா மாம பப 
என்ற பெயரில்‌ “பாரதம்‌ பெண்டிருக்குப்‌ 
ன்‌ ல்ல என்ற பெய்‌ இ OE INT 


பாதுகாப்பான நாடு அல்ல என்ற பொய்‌ 
மைச்‌ சேறு சமீபத்தில்‌ நம்மீது வீசப்பட்டது. 
பாரதத்தின்‌ பரந்துவிரிந்த சமுதாயத்தில்‌ 
ஆங்காங்கே நிகழும்‌ சில அசம்பாவி 
தங்களை எங்கும்‌, எப்போதும்‌ நிகழ்வன 


போல்‌ சித்தரிக்கின்றன இந்த அன்னிய 
சக்திகள்‌. 


உள்ளே நிலவும்‌ பிரச்சினைகளைச்‌ 
சமாளிக்கவும்‌ அன்னியர்‌ சுமத்தும்‌ 
அபாண்டப்‌ பழிகளுக்கு பதிலிறுக்கவும்‌ 
அறிவும்‌ ஆற்றலும்‌ நல்குவது எது என்று நாம்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. 

பாரதம்‌, காலம்‌ காலமாகப்‌ பெண்மை 
என்னும்‌ லட்சியத்தை எப்படிப்‌ புரிந்து 
வந்திருக்கிறது என்பதை இன்று நாம்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்வதும்‌, அந்தப்‌ புரிதல்‌ அறிவு 
அளவில்‌ மட்டும்‌ நின்றுவிடாமல்‌ 
உணர்ச்சியாக இதயத்திலும்‌ இறங்கிப்‌ 
பரவுவதும்‌ அவசியம்‌. 


தாய்மையே ஆகும்‌ என்று 
சுட்டிக்காட்டுகிறார்‌ சுவாமிஜி. “பெண்‌ என்ற 


மனோரீதியான இந்த மாற்றம்‌ ஏற்பட, வார்த்தை ஹிந்துவின்‌ மனதில்‌ தாய்மையையே 
நம்‌ முன்னோர்களான ரிஷிமுனிவர்களின்‌ நினைவூட்டுகிறது. இந்தியாவில்‌ ஒரு சாமானிய 
பெருமையை உணர்ந்த இந்நாளைய முனிவ | மனிதனுக்குக்கூட பெண்மையின்‌ முழுச்‌ சக்தியும்‌ 
ரான சுவாமி விவேகானந்தர்‌ இது விஷயமாக தாய்மையில்தான்‌ அடங்கியிருக்கறது, என்ற 
என்ன கூறியிருக்கிறார்‌ என்பதை அறிந்து ஞானம்‌ உண்டு. கடவுளும்‌ இங்கு தாயாக வழிபடப்‌ 
கொள்வது நம்‌ பேதைமையைப்‌ போக்கும்‌ படுகிறார்‌. ஒரு குழந்தையை வளர்ப்பதில்‌ ஒரு 
அருமருந்தாக வேலை செய்யும்‌. பெண்‌ செய்வதைப்போல அன்புடனும்‌ 
பெண்மையின்‌ தெய்விகம்‌ பொறுமையுடனும்‌ சகிப்புத்‌ தன்மையுடனும்‌ எந்த 


“பெண்‌ இறைவனின்‌ சக்தியின்‌ வெளிப்பாடு. | ஆண்மகனால்‌ செயல்பட முடியும்‌?” என்று 
அவள்‌ கடவுளின்‌ தாய்மையின்‌ பிரதிநிது' வினவுகிறார்‌ சுவாமிஜி. 
என்பது சுவாமிஜியின்‌ உறுதியான கோட்பாடு. இந்தியாவில்‌ தாய்மை இவ்வாறு போற்றப்படு 
பெண்களின்‌ இந்த தெய்விகத்தை மதித்த நம்‌ வதே ஹிந்துக்‌ கலாச்சாரத்தின்‌ சிறப்பும்‌ வலிமையும்‌ 
முன்னோர்கள்‌ கன்யா வந்தனம்‌ அல்லது ஆகும்‌. பண்டைய நாள்‌ முதல்‌ பாரதத்தில்‌ போற்றப்‌ 
குமாரி பூஜை, சுமங்கலி பூஜை ஆகியவற்றின்‌ பட்டு வந்திருக்கும்‌ இந்தத்‌ தாய்மை லட்சியம்‌ உண்‌ 
மூலம்‌ பெண்களை வணங்கியது உண்மையில்‌ மையில்‌ உலக மகளிர்‌ அனைவருக்கும்‌ பொருந்துவதே 
வெறும்‌ சடங்கு அல்ல. பெண்களை ஆகும்‌ என்றும்‌ உறுதிபட உரைக்கிறார்‌ சுவாமிஜி. 
அம்பிகையின்‌ சொரூபங்களாகப்‌ பார்த்ததன்‌ ஒரு முறை அமெரிக்காவில்‌ அவையோரின்‌ 
விளைவாக, அவர்கள்மூலம்‌ பராசக்தியை  வேண்டுகோளுக்ணெங்க இந்தியப்‌ பெண்டிரைப்‌ பற்றி 
வழிபட்டதே ஆகும்‌ என்கிறார்‌ சுவாமிஜி. உரை நிகழ்த்திக்‌ கொண்டிருந்த சுவாமிஜி, தமது உரை 
இதுவே பெண்ணினத்திற்கு அளிக்கப்பட நடுவே அவையில்‌ கூடியிருந்த பெண்மணிகளைப்‌ 
வேண்டிய மரியாதை என்பது அவரது பார்த்து கம்பீரமாக முழங்கினார்‌: 
உள்ளக்‌ கிடக்கை. ட ்‌ ட . ட்‌ 
நான்‌ உங்களை இன்று ஒன்று கேட்கிறேன்‌. உங்க 

பெண்மையின்‌ உயர்‌ லட்சியம்‌ தாய்மையே ளுக்குக்‌ குழந்தை பிறக்கவேண்டும்‌ என்று இறைவனை 

இப்பெண்மையின்‌ மிக உயர்ந்த வேண்டினீர்களா? தாயாக ஆவதற்கு நீங்கள்‌ நன்றி 
லட்சியம்‌ தாய்மையே. அந்த அற்புதமான, கூறுகிறீர்களா, இல்லையா? உங்கள்‌ மனதை நீங்களே 
சுயநலமற்ற, எல்லாக்‌ கஷ்டங்களையும்‌ கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. அப்படி நீங்கள்‌ 
தாங்கிக்கொள்கிற, எப்போதும்‌ 


46 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


தாய்மையினால்‌ 
புனிதம்‌ அடைந்ததாக உணரவில்லை 
என்றால்‌ உங்கள்‌ விவாகம்‌ ஒரு பொய்‌. உங்கள்‌ 
பெண்மையும்‌ பொய்யானது. உங்கள்‌ கல்வி வெறும்‌ 
மூட நம்பிக்கை. உங்கள்‌ பிள்ளைகள்‌ பிரார்த்தனை 
இல்லாது பிறந்தார்கள்‌ என்றால்‌ அவர்கள்‌ 
சமுதாயத்திற்கு ஒரு சாபக்‌ கேடாக இருப்பார்கள்‌.” 
என்ன லட்சிய வேகம்‌! என்ன உணர்ச்சிப்‌ 
பெருக்கு! தம்முன்‌ அன்று அமர்ந்திருந்த மேலை 
நாட்டுப்‌ பெண்களுக்கு மட்டுமல்லாமல்‌ இன்று 
மேலைக்‌ கலாச்சாரத்தில்‌ மயங்கிப்‌ போயிருக்கும்‌ 
நவீனக்‌ கல்வி பெற்ற - பெற்றுவரும்‌ - இந்தியப்‌ 
பெண்டிருக்கும்‌ பெண்மையின்‌ லட்சியத்தை 
வல்லமையுடன்‌ உணர்த்தும்‌ வீர வாசகங்கள்‌! 
பெண்மையின்‌ வலிமை கற்பு நெறி 

தாய்‌ ஒருத்தி தன்‌ பிள்ளைகளால்‌ தெய்வத்திற்கு 
இணையாக வணங்கப்படுகிறாள்‌ என்றால்‌, சமுதா 
யத்தில்‌ அனைவராலும்‌ மதிக்கப்படுகிறாள்‌ 
என்றால்‌ அவளை அத்தகைய வணக்கத்திற்குரிய 
வளாக ஆக்கியிருப்பது அவளது தாய்மையின்‌ 
சுயநலமற்ற தன்மை மட்டுமல்ல. அதற்கும்‌ 
அடிப்படையான அவளது கற்பு நெறியும்‌ பதி 
பக்தியும்தான்‌. 

மனம்‌ வாக்கு காயத்தால்‌ தன்‌ கணவனுக்குப்‌ 
பணிவிடை செய்வதே தனது மிக உயர்ந்த 
கடமை என்று கருதிச்‌ செயல்படும்‌ ஒரு பெண்‌ . 
தான்‌ தன்‌ பிள்ளைகளாலும்‌ மற்றும்‌ அனைவ 
ராலும்‌ வணக்கத்திற்குரியவளாகக்‌ கருதப்படு 
கிறாள்‌ என்பது சுவாமி விவேகானந்தரின்‌ கருத்து. 

இன்னொரு சந்தர்ப்பத்தில்‌ பெண்கள்‌ 
தம்மைக்‌ குறித்து எத்தகைய மனப்பான்மை 
உடையவர்களாக இருக்கவேண்டும்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டும்போதே பெண்களை போகப்‌ 
பொருளாகக்‌ கருதும்‌ பலவீனத்திற்கும்‌ 
சாட்டையடி தருகிறார்‌ சுவாமிஜி. 

“தற்காத்துத்‌ தற்கொண்டார்ப்‌ பேணி என்று 
வள்ளுவர்‌ சொன்ன தற்காப்பு பெண்ணுக்கு 
எதில்‌ உள்ளது? சுவாமிஜி சொல்வதைக்‌ 
கேட்போம்‌. 

“ஓ பெண்ணே! இந்த மாமிசப்‌ பிண்டத்‌ 
தோடு இணைத்து எண்ணப்படுவதை நீ... 
ஏற்காது இருப்பாயாக!” ஒரு சில வார்த்தை 
களில்‌ உன்னத லட்சியத்தை உணர்த்தும்‌ 
வாசகம்‌. தன்னைக்‌ காணவந்த ராவணனிடம்‌ 
பேசுவதற்குமுன்‌ ஒரு துரும்பைக்‌ கிள்ளிப்‌ 
போட்டு, அதைப்‌ பார்த்துப்‌ பேசிய அந்தக்‌ 
கற்பினுக்கு அணிகலனாம்‌ சதோப்‌ பிராட்டிக்கு, 
அப்படிப்‌ பேசுவதற்குத்‌ தைரியமளித்த அக 
ஆற்றலின்‌ மூல ஊற்றினைத்‌ தொட்டுக்‌ 
காட்டும்‌ உபதேசம்‌. 

பெண்‌ - இல்லத்தரசியாக 
குடும்பம்‌ ஆக்குவதில்‌, 


வீட்டைக்‌ 


4 


குடும்பத்தைக்‌ கோயில்‌ ஆக்குவதில்‌ பெண்‌ 
ணின்‌ முக்கியத்துவம்‌ சுவாமிஜியின்‌ கண்‌ 

களுக்குத்‌ தப்பவில்லை. தன்னைப்‌ பெற்ற 
தாயை மதித்தவரல்லவா! பெண்கள்‌ 
அனைவரையும்‌ அம்பிகையின்‌ சொரூபங்களாகக்‌ 
கண்டவரல்லவா! 

“தூண்களால்‌ தாங்கப்பட்டு, குளிர்‌ வெப்பம்‌, 
மழையிலிருந்து உன்னைக்‌ காக்கும்‌ கூரைதான்‌ 
வீடு என்று நினைத்துவிடாதே. இல்லத்தைத்‌ 
தீர்மானிப்பவள்‌ அதன்‌ உயிர்நாடியான பெண்ணே 
ஆவாள்‌. அவளே குடும்பத்தைத்‌ தாங்கும்‌ தூண்‌” 
என்று சுவாமிஜி கூறும்போது நம்மால்‌ அதை 
ஏற்காமல்‌ இருக்கமுடியாது. 

பெண்‌ கல்வி 
மேலே குறிப்பிடப்பட்ட குண 
உடைய லட்சியப்‌ பெண்டிரை உருவாக்குவதற்கு 
ஏற்ற கல்வியே அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்‌ 
டும்‌ என்று சுவாமிஜி விரும்பினார்‌. அவர்‌ கூறுகிறார்‌: 
“பெண்கள்‌ அறநெறியிலும்‌ ஆன்மிகத்திலும்‌ 


நலன்கள்‌ 


கணபதியை உமாசுதன்‌ என்றும்‌ முருகப்‌ பெருமானை ண. 
என்றும்‌ கூறுவர்‌, உமாசுதனாகிய கணபதிக்கு சிவபெருமான்‌ பூரண 
அனுக்கிரகம்‌ செய்து அவரை கணங்களின்‌ பதியாக்கி மகா 
கணபதியாக்கினார்‌. சிவசுதனான முருகப்‌ பெருமானுக்கு அம்பிகை 
தன்‌ சக்தி ஆயுதத்தைக்‌ கொடுத்து சூரசம்ஹாரம்‌ செய்ய பூரண \ 
௮. அனுக்கிரகம்‌ செய்தார்‌. - பாலமுருகள்‌ ட ண்‌ 
பயிற்றுவிக்கப்படவேண்டும்‌. உரிய காலத்தில்‌ 
அவர்கள்‌ லட்சிய இல்லத்தரசிகளாக உருவாவதை 
நாம்‌ செயல்படுத்த வேண்டும்‌. சமயம்‌, கலைகள்‌, 
அறிவியல்‌, குடும்ப நிர்வாகம்‌, சமையல்‌, தையல்‌, 


சுகாதாரம்‌ - இவையெல்லாம்‌ பெண்களுக்குக்‌ 
கற்பிக்கப்படவேண்டும்‌. 


ட 


உலகியல்‌ கல்வி பெறுவதும்‌ பணம்‌ சம்பாதிப்ப 
தும்‌, உண்டு, உடுத்தி, பூண்டு இன்பமாக இருப்‌ 
பதுவே வாழ்க்கையின்‌ லட்சியம்‌ என்று நினைக்கப்‌ 
பழகியிருக்கும்‌ இன்றைய இளைய தலைமுறை 
யினருக்கும்‌, அவர்களை அப்படி ஆக்கியிருக்கும்‌ 
கல்வி முறையை மாற்றுவதற்குப்‌ பயன்தரும்‌ 
முயற்சியை மேற்கொள்ளாத ஹிந்து சமுதாயத்திற்‌ 
கும்‌ “ஓ இந்தியாவே! உன்‌ பெண்மையின்‌ லட்சியம்‌ 
சதையும்‌ சாவித்திரியும்‌ தமயந்தியுமே என்பதை 
மறந்துவிடாதே!” என்று எச்சரிக்கை விடுக்கும்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌, இந்தியப்‌ பெண்டிர்‌ சீதை 
யின்‌ அடிச்சுவட்டிலேயே வளரவும்‌ முன்னேறவும்‌ 
வேண்டும்‌ என்று அடிக்கோடிட்டுக்‌ காட்டுகிறார்‌. 
ப நிர்வாகம்‌ மட்டுமல்லாது, பரந்த 
ெசொத்‌ இதிடை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


முழுமையான ஒருமைநிலை கிட்டியதும்‌ விஞ்ஞானம்‌ மேலே செல்லாமல்‌ நின்றுவிடும்‌, அது குறிக்கோளை எட்டிவிட்டது. 


மதத்தில்‌ காணப்படும்‌ மாறுபாடுகள்‌ எல்லாம்‌ வெளித்தோற்றமே என்கிறான்‌ இந்து. 


கடவுளைக்‌ காண்பதால்‌ எல்லா சங்தேகங்களும்‌ அகல்கின்றன. 


நிர்வகிப்பதும்‌ நாட்டை ஆள்வதும்‌ போர்த்‌ 
திறமையும்கூட பாரதப்‌ பெண்டிருக்குக்‌ கைவந்த 
கலையாக விளங்கியது என்பதைப்‌ பெருமையுடன்‌ 
பலமுறை குறிப்பிடுகிறார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 
பெண்களும்‌ ஆன்மிக வாழ்வும்‌ 

இந்தியப்‌ பெண்டிரிடம்‌ காணப்படும்‌ 
இச்சிறப்புக்கள்‌ அனைத்திற்கும்‌ அடிப்படையாக 
விளங்கும்‌ சிறப்பாக சுவாமிஜி கருதுவது அவர்கள்‌ 
அறதெறியிலும்‌ ஆன்மிகத்திலும்‌ இயல்பான நாட்‌ 
டம்‌ உடையவர்களாக இருப்பதே. பெண்மையின்‌ 
லட்சியம்‌ தாய்மையே என்று ஐயத்திற்கிடமின்றி 
எடுத்தியம்பும்‌ சுவாமிஜி, பெண்கள்‌ அனைவரின்‌ 
வாழ்க்கை முறையும்‌ இல்லறமாக மட்டும்தான்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று கருதவில்லை. 

ஆன்மநெறியில்‌ நாட்டம்‌ கொண்ட மகளிர்‌ 
ஆன்மிக வாழ்வுக்கே தம்மை அர்ப்பணிப்பதும்‌ 
அதன்பொருட்டுத்‌ துறவறம்‌ மேற்கொள்வதும்‌, 
ஆன்ம ஞானம்‌ பெறுவதும்‌ முற்றிலும்‌ சாத்தியமே. 
பார்க்கப்போனால்‌ ஆன்மிக வாழ்வு என்பது பெண்‌ 
களுக்கு மறுக்கப்படமுடியாத ஒரு பேருரிமை 
என்று அவர்‌ கருதினார்‌. எனவேதான்‌ மாதருக்கான 
மடாலயத்தை முதலில்‌ துவக்கிவிடவேண்டும்‌ 
என்று அவர்‌ துடித்தார்‌. 

கார்கி போன்ற பெண்‌ ரிஷிகள்‌ பலர்‌ பிரம்ம 
ஞானம்‌ பெற்றவர்களாகவும்‌ அதனை உலகுக்கு 
வழங்கிய பிரம்மவாதினிகளாகவும்‌ விளங்கிய 
தேசம்‌ நம்முடைய பாரதம்‌ என்று பெருமையுடன்‌ 
சுட்டிக்‌ காட்டும்‌ சுவாமிஜி, அத்தகைய 
பெருஞ்சிறப்பு வெறும்‌ பழங்கதை அல்ல, இன்றும்‌ 
சாத்தியமே என்று உளமார நம்பினார்‌. 

எனவே, அருள்‌ அன்னை சாரதையின்‌ புனித 
நாமத்தால்‌ பெண்களுக்குத்‌ துறவு ஸ்தாபனம்‌ 
ஏற்படுத்த அவர்‌ பேரார்வம்‌ கொண்டிருந்தார்‌. 
“இந்திய உடை அணிந்த இந்தியப்‌ பெண்‌ 
ணொருத்தி, ரிஷிகளின்‌ வாயிலிருந்து உதிர்ந்த 
ஆன்மிக உண்மைகளை மேலை நாடுகளில்‌ 
போதித்தார்‌ என்றால்‌ - அத்தகையதொரு சூழ்‌ 
நிலை உருவாவதை நான்‌ ஞான திருஷ்டியில்‌ 
காண்கிறேன்‌ - மேலைநாடுகள்‌ முழுவதும்‌ அருள்‌ 
வெள்ளம்‌ பாய்ந்து பரவும்‌?” என்று அவர்‌ தீர்க்க 
தரிசனமாக உரைத்தார்‌. 

மேலே குறிப்பிட்டுள்ள இக்கருத்துக்கள்‌ சுவாமி 
விவேகானந்தரின்‌ வாக்குகள்‌ என்னும்‌ 
ஞானக்கடலிலிருந்து தெள்ளியெடுக்கப்பட்ட 
ஒருசில முத்துக்களே. இன்றைய பாரதத்திலும்‌ 
உலகத்திலும்‌ இளைஞர்‌, முதியவர்‌, கல்வியாளர்‌, 
சமூக அக்கறை உள்ளவர்‌, குடும்பத்தார்‌, துறவியர்‌ 
என்று அனைத்துத்‌ தரப்பு ஆடவரும்‌ மகளிரும்‌ 
கற்றுணரவும்‌ நடைமுறைப்படுத்தவும்‌ வேண்டிய 
அந்த ஞானப்‌ பொக்கிஷத்தை ஏற்று உலகம்‌ 
பயனுறுவதாகுக! 4 


@ ஈ௦70 சுற்றுலாக்கள்‌ 


ர்‌ உ] 
lA 


4 


சக்தி ஸ்தல யாத்திரை 


பப ப்ப ப படாம தப 1 


இயற்கையால்‌ LL 
காணும்‌ சுற்றுலா 
தாஷ்மீர்‌ - சோன்மார்த்‌ 
இம்ர்தசரஸ்‌ - குல்மார்த்‌ த 
STD 3AC - Rs.36950' ELTE 


(ஏசி ரயில்‌, ஏசி அறைகள்‌, ஏசி பேருந்து சைவ i ட 


பாரத தரிசன சுற்றுலா 
ட்‌ 
ஷீரமு ரம்‌ 


மகாகாலேஸ்வரர்‌-ஓம்காரேஸ்வரர்‌ 
ஜெய்ப்பூர்‌-திரையம்பகேஸ்வரர்‌ 
புஷ்கர்‌-ஷீரமழ-பண்டரிபுரம்‌ 


(ரயில்‌, தங்கும்‌ ஹால்‌, வாகனம்‌,சைவ உணவு உட்படப்‌ 
டவல்‌. ப்பது விபரங்களுக்கு 


ழராவல்‌ டைம்ஸ்‌ (ஒந்தியா) பி.லிட்‌ 


(1௩௦76 அங்ககீகாரம்‌ பெற்ற நிறுவனம்‌ 
சென்னை: 14/6,பார்க்‌ சென்டர்‌, வெங்கட்நாராயணா ரோடு, திநகர்‌. 


044-24342166/9790926956 


மதுரை: 44/3, சம்பந்த மூர்த்தி தெரு,மேலமாசிவீதி அய்யப்பன்‌ கோவில்‌ எதிரில்‌. 


0452-4391228/9790921212 


கோவை: அசோகா பிளாசா, 143, டாக்டர்‌ நஞ்சப்பா ரோடு. 


0422-2236669/9345796778 


ஈரோடு: 36பி/4, ஸ்ரீசக்ரா காம்ப்ளக்ஸ்‌,நல்லி ஹாஸ்பிடல்‌ ரோடூ 


0424-2258885/9488558885 


www.traveltimes.in 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


பைபிளின்‌ சாரம்‌ முழுவதும்‌ ஏசு கிறிஸ்துவின்‌ 
மலைப்பிரசங்கத்தில்‌ அடங்கியுள்ளது. அவற்றிலி 
ருந்து சில பகுதிகளைப்‌ பார்ப்போம்‌: 

“ஆன்மாவில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ பாக்கிய 
வான்கள்‌. பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது. 

“துயரப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ ஆறுதலைப்‌ பெறுவார்கள்‌. 

“சாந்தகுணம்‌ உள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ பூமியை சுதந்தரித்துக்‌ கொள்ளுவார்கள்‌. 

“நீதியின்‌ மேல்‌ பசி தாகம்‌ உள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ திருப்தி அடைவார்கள்‌. 

“இரக்கமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌. 

“இருதயத்தில்‌ சுத்தம்‌ உள்ளவர்கள்‌ பாக்கியவான்‌ 
கள்‌. அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌. 


“சமாதானம்‌ செய்கின்றவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
புத்திரர்கள்‌ 


அவர்கள்‌ தேவனின்‌ என்று 


கருதப்படுவார்கள்‌. 


“நீதியின்‌ நிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. பரலோக ராஜ்யம்‌ 
அவர்களுடையது.” 


மேற்கண்ட இதுபோன்ற நீதிநெறிகளை மற்ற 
எல்லா மதங்களும்‌ அழுத்தமாக வலியுறுத்துவதைக்‌ 
காணலாம்‌. 

பைபிள்‌ இறைவனுக்காக அனைத்தையும்‌ 
தியாகம்‌ செய்து அவரைப்‌ பின்தொடர்ந்து வாழ 
வலியுறுத்துகிறது. இவ்விதம்‌ வாழ்பவர்கள்‌ 
மண்ணின்‌ உப்பாக உலகின்‌ சாரமாக இருக்கிறார்கள்‌ 
என்கிறார்‌ ஏசு கிறிஸ்து. 

மேலும்‌ பைபிள்‌ கூறுகிறது: (ஜான்‌ 14:12) “என்‌ 
பிதாவின்‌ வீட்டில்‌ பல அறைகள்‌ இருக்கின்றன.” 


A> 


* குரு பகவானும்‌, வாயு பகவானும்‌ சேர்ந்து ஏ 
2 பிரதிஷ்டை செய்த தலமான குருவாயூரில்‌ / 
< 


உள்ள உன்னி கிருஷ்ணன்‌ விக்கிரகம்‌ 4 
\ 


பாதாள அஞ்சனம்‌ என்னும்‌ அபூர்வ 
மூலிகைப்‌ பொருளால்‌ ஆனது. 


படட அரவக்‌. 


வ தும 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


ஜுன்‌ நிமிட்டுடம 


இதன்‌ மூலம்‌ இறைவனின்‌ இல்லத்தில்‌ 
பலவிதமான மதங்கள்‌ அல்லது நெறிகள்‌ உள்ளன 
என்பது குறிப்பால்‌ உணர்த்தப்படுகிறது. 

“இறைவன்‌ எல்லையற்றவர்‌. அவரை அடையும்‌ 
பாதைகளும்‌ எல்லையற்றவை' என்னும்‌ ஸ்ரீராம 
கிருஷ்ணரின்‌ அமுதமொழியை இங்கு ஒப்பிட்டு 
இன்புறலாம்‌. 

மற்ற மதங்களின்‌ தெய்வங்களை விமர்சித்து, 
தான்‌ விரும்பும்‌ அல்லது பின்பற்றும்‌ மதத்திற்குள்‌ 
அவர்களை இணைக்க முயல்பவர்கள்‌ பரலோகத்‌ 
தில்‌ இருக்கும்‌ பிதாவின்‌ விருப்பத்திற்கு மாறாக 
நடப்பவர்கள்‌ என்று பைபிள்‌ தெளிவுபடுத்துகிறது: 

“உங்களது நண்பர்களிடம்‌ நட்பாக இருப்பதி 
னால்‌ உங்களுக்கு என்ன பலன்‌? மற்றவர்களும்‌ 


அப்படியே செய்கிறார்கள்‌ 
அல்லவா? 

“உங்கள்‌ சகோ 
தரரை மட்டும்‌ 


வாழ்த்துவீர்களானால்‌ 
நீங்கள்‌ விசேஷமாகச்‌ 
செய்வது என்ன? மற்றவர்‌ 
களும்‌ அப்படியே செய்கிறார்கள்‌ 
அல்லவா? 

“எனவே பரலோகத்தில்‌ இருக்கும்‌ உங்கள்‌ 
பிதா பூரண சற்குணமுள்ளவராக இருப்பதுபோல்‌ 
நீங்களும்‌ பூரண சற்குணம்‌ கொண்டவர்களாக 
இருப்பீர்களாக.' 

இறுதியாக, சுவாமி விவேகானந்தர்‌ கூறும்‌ 
கருத்தைக்‌ காண்போம்‌: 

“எனது தீர்க்கதரிசி மட்டுமே உண்மையான 
தீர்க்கதரிசி என்று ஒருவன்‌ சொல்லும்போது அது 
தவறு. அவன்‌ மதத்தின்‌ அரிச்சுவடிகூட 
தெரியாதவன்‌. மதம்‌ என்பது பேச்சல்ல, கொள்கை 
அல்ல, அறிவால்‌ ஒப்புக்‌ கொள்ளுதல்‌ அல்ல, 
அது நம்‌ இதய அந்தரங்கத்தை அடைவது. 
கடவுளைத்‌ தொடுவது, பரமாத்மாவுடன்‌ அவரது 
எல்லா மகோன்னத வெளிப்பாடுகளுடனும்‌ 
தொடர்புடைய ஓர்‌ ஆன்மா, நான்‌ என்ற உணர்வு 


7 


அது; அனுபூதி அது.” 4 


மதவெறி பகைவனைவிட மோசமானது. 


மனிதனிடம்‌ கடவுளை வெளிப்படச்‌ செய்வதுதான்‌ எல்லா மதங்களின்‌ நோக்கம்‌. 


வரா நிலவும்‌ 


பல்லாயிரம்‌ ஆண்டுகால பாரதப்‌ பழம்‌ 
பெருமையை மேனாடுகளுக்கு எடுத்துக்‌ கூறி 
“பாரதம்‌ உலகத்‌ தலைமை கொள்ளும்‌” என்பதை 
எடுத்துக்‌ கூறியவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌. நமது 
பழம்பெரும்‌ பாரம்பரிய ஞானத்தோடு உலகின்‌ 
புதிய விஞ்ஞானத்தை இணைப்பதன்‌ மூலம்‌ 
மனித குலத்தின்‌ மதிப்பு உயரும்‌ என்பதை 
உணர்த்தியிருக்கிறார்‌. 


இமாலயப்பணி: சுவாமி விவேகானந்தர்‌ ஓர்‌ இனத்திற்கே உரியது என்று ஏகபோகமாக எந்தப்‌ 
ஒருவர்தான்‌ ஒட்டுமொத்த இந்தியாவையும்‌ பண்பும்‌ இல்லை, ஒரு பண்பு ஒரு இனத்தில்‌ சற்று 
ஏன்‌ உலக முழுவதுமுள்ள “மனிதத்துவத்தை மிகுதியாகக்‌ காணப்படும்‌ அவ்வளவுதான்‌. ஒவ்வோர்‌ 
யும்‌” நேசித்தார்‌. உடல்‌ அளவில்‌ கட்டுண்டு இனமும்‌ 
பழக்க வழக்கங்களையும்‌ மாத்திரமே காண்கிறது. மாறாக, 


இன்னோர்‌ இனத்தின்‌ புறச்‌ செயல்களையும்‌, 
போயிருந்த மனிதகுலத்தின்‌ வரையறைகளை 
உடைத்து, மனித முழுமைக்குமான புதிய 
செய்தியை அறிவித்தார்‌. ஆராயும்போது இந்த பேத உணர்ச்சி நீர்த்துப்‌ 
ட டல அன்ப ... போய்விடும்‌. 
அது, “நீ இறைவனின்‌ அம்சம்‌”, “உன்னால்‌ 
எதையும்‌ சாதிக்க முடியும்‌' என்னும்‌ வேதாந்தத்‌ எமது தேவை: பாரதத்தின்‌ குறிக்கோள்‌ முக்தி. 
ஆன்மிகமே அதன்‌ பாதை என்பதைப்‌ பிரிக்க 
முடியாது. “அத்வேஷ்டா சர்வ பூதானம்‌...(கதை: 
12:13-14” எவ்வுயிர்‌ இடத்திலும்‌ வெறுப்பற்றவனாக, 


ஒருவன்‌ இன்னொருவனின்‌ அகஉலகின்‌ ஆழங்களை 


தின்‌ வைர வரிகளாகும்‌. 

எது சுதந்திரம்‌ ?: எல்லாவற்றையும்‌, எல்லோரை 
யும்‌ ஏற்றுக்கொள்ளல்‌; யாரையும்‌ ஒதுக்குவதல்ல, 
ஒருமைப்பாடு; பிளவுபட்டு கழ்மைப்‌ படுவதல்ல 
என்பதை சுதந்திரத்தின்‌ இலக்கணமாக்கித்‌ தந்திருக்‌ 
கிறார்‌ சுவாமிஜி. நமது நாட்டுப்பற்று, மொழி இனப்‌ 
பற்றுக்கள்‌, மதப்‌ பற்றுக்கள்‌ மற்றவர்கள்‌ 
சுதந்திரத்தைப்‌ பறித்துவிடக்கூடாது. 

ஆகவே அரசியல்‌ சுதந்திரம்‌, பொருளாதார 
முன்னேற்றம்‌ இவற்றோடு “சமூக ஒற்றுமை” என்னும்‌ 
மூன்றாவதும்‌ தலையாயதுமான பண்பினை மனிதகுல 


எல்லோரிடமும்‌ நட்பும்‌ இரக்கமும்‌ உடையவனாக, 
நான்‌ எனது என்னும்‌ குறுயெ எண்ணத்தை 
விட்டவனாக, சுகம்‌ துக்கம்‌ எனும்‌ இருமைகளைக்‌ 
கடந்து மன்னிக்கும்‌ இயல்பு உடையவனாக மாறி 
அதன்‌ மூலம்‌ முக்தி அடைவதே பாரதத்தின்‌ 
இலக்கு. 
ஆனால்‌ முக்தியைப்‌ பெறுவதற்கு முன்‌ அவன்‌ 
தர்மார்த்த ஆசைகளையும்‌ அனுபவிக்க உரிமை 


முன்னேற்றத்திற்குத்‌ தேவையென போதித்தார்‌. என்பலைத தெளிவாக்குகிறார்‌ 
சுவா ்‌ 


நமது குறிக்கோள்‌: நமது குறிக்கோள்‌ விரிவடைந்து 
செல்வதே. நமது அனைத்து முன்னேற்றங்களும்‌ 
போராட்டங்களும்‌ நமது மைய நோக்கமான ஆன்மிகத்‌ 


மேலைநாடுகள்‌ வெறும்‌ தர்மம்‌ புரிவதால்‌ 
கடைக்கும்‌ மேலுலகையும்‌ சொர்க்கத்தையும்‌ 
இல்லாவிட்டால்‌ கிடைக்கும்‌ நரகத்தையும்‌ 
மாத்திரமே போதிக்கின்றன. 


பலசாலிகளே நாட்டை வழிநடத்துகின்‌ 


தேடலைச்‌ சிதறடித்துவிடக்கூடாது. 
“விரிவடைந்து செல்வதே வாழ்வு, குறுகிச்‌ செல்வது 


ஒடு ப்‌ ட (இ ளி இ ர. 
கிட கம வில்‌ து தட்டப்‌ அடர்‌ றனர்‌. மேலைநாட்டுத்‌ தேடல்‌ பணம்‌, பதவி, 


"நமது வாழ்வியல்‌ சூழ்நிலைகள்‌ நம்மை அழுத்தித்‌ அதிகாரம்‌ ஆகியவற்றை பலமாக்கிக்‌ கொள்‌ 
துயர்‌ தரும்‌, ஒடுக்கி வைத்து முடமாக்கும்‌. அப்போதும்‌ 
ஒருவன்‌ தன்னைப்‌ பலப்படுத்தி, மலர்த்திக்‌ கொண்டு 
மேலெழுந்து முழுச்‌ சுதந்திரம்‌ என்னும்‌ பாதையை 
எட்டிப்‌ பிடிக்க வேண்டும்‌ என்பதே குறிக்கோள்‌” 
என்பார்‌ சுவாமிஜி. 


கிறது. பாரததேசமோ வேத தர்மங்களையும்‌ 
மானுட நேசத்தையும்‌ கொண்டவரையே 
தனது தலைவராக ஏற்கிறது. 
பாரதம்‌ தலைமை ஏற்கும்‌: மதமே, 
ஆன்மிகமே பாரதத்தின்‌ அடிநாதம்‌. எல்லா 
அடிமைத்‌ தளைகளையும்‌ எதிர்த்து இந்தியா 
வாழ்வது எப்படி என்னும்‌ கருத்திற்கு இந்தியா 
்‌ டன்‌ உலகின்‌ ஆன்மிக வழிகாட்டி, உலகின்‌ பண்பாட்டுக்‌ 
தமது குறி சில i கருவூலத்திற்கு இந்தியாவின்‌ கொடை சொல்லொணா 
முழுமையைத்‌ தந்து போராடுகிறது. துரமுடையது என்கிறார்‌ சுவாமிஜி. 


வெவ்வேறு கோணங்கள்‌: ஒவ்வொரு நாடும்‌ தனக்‌ 
கென ஒரு தனிச்‌ சிறப்பினைக்‌ கொண்டிருக்கும்‌. 
தனித்த சிந்தனை, தனித்தனி நோக்கம்‌ என்றவாறு 


௫0 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


தூய உள்ளத்தில்‌ இறைவன்‌ தன்னை வெளிப்படுத்துகிறான்‌. 
த்‌ A . பங்குதாரர்கள்‌ 
வதை யணறளை என்பதை ஆணித்தரமாகக்‌ 


பாவிகளாக்கிவிடக்கூடாது. மாறாக நம்மை “புனிதமும்‌ ர அபான்‌. 


பூரணத்துவமும்‌ நிறைந்த குழந்தைகளாக நேசிக்க 
வேண்டும்‌.” கற்க வேண்டியவை: இந்தியா 


நமது தியாகமும்‌ சேவையும்‌ குறைபாடு அடையும்‌ பறை நாடு கல்‌ அருந்து அப ப ஜை 


போதுதான்‌ துன்பத்துயரங்கள்‌ உண்டாகின்றன. 


ஆகவே பாரதத்தின்‌ கொடியில்‌ “தியாகமும்‌ - 


செயல்பாட்டைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
மேலைநாடுகள்‌ இந்தியாவிடமிருந்து 
ஆன்மிகப்‌ பண்பாட்டைப்‌ பெற வேண்டும்‌. 
புதிய விஞ்ஞான தொழில்நுட்பங்களை இந்தியா 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. புதிய உலக சமுதாயம்‌ 
ஆன்மிகத்தோடு அறிவியல்‌ சேர்ந்ததாக இருக்க 
வேண்டும்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌ சுவாமிஜி. 


சேவையும்‌' என்னும்‌ மாபெரும்‌ இரு கருத்துகளைப்‌ 
பொரறிக்கச்‌ சொல்கிறார்‌ சுவாமிஜி. 
எது சேவை: நமது சுயத்தை எந்தளவு மறந்து 
பணியில்‌ ஈடுபடுகிறோமோ அந்தளவு 
பயனுள்ளவர்களாக மாறுகிறோம்‌. தொண்டே கற்றுக்கொள்ள ஒற்றும்‌! அ ன்னுக்வம்‌ சக 
வார்த்தைகள்‌ நம்மை வழிநடத்துபவையாக இருக்க 
வேண்டும்‌. 

“உயிர்களிடம்‌ பரிவு காட்டுவதல்ல, சேவை செய்வது” 
என்பதுதான்‌ சகோதரத்துவத்தின்‌ முதுகெலும்பு என்பார்‌ 
சுவாமிஜி. 

மனிதரும்‌ புனிதரும்‌: மனிதத்துவத்தை மலர்த்திக்‌ 
கொண்ட சமுதாயமும்‌, விட்டுக்‌ கொடுத்து முன்னேறு 
தின்ற எண்ணமும்‌, தமக்குள்‌ இருக்கும்‌ ஆன்மிகத்‌ 
தேடலின்‌ மூலம்‌ தன்னை மலர்த்திக்‌ கொள்ளும்‌ புனிதமும்‌ 
இணைய வேண்டும்‌ என்பார்‌ சுவாமிஜி. 
சுவாமிஜி கூறுகிறார்‌: “மதங்களின்‌ எல்லைகள்‌ மனிதர்‌ 
களை அடைக்கும்‌ சுவர்களாக ஆகிவிடக்‌ கூடாது.” “என்னு 
டைய குறிக்கோள்‌ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும்‌ புதைந்‌ 
திருக்கும்‌ தெய்விகத்தன்மையை வாழ்வின்‌ ஒவ்வொரு 
நொடியிலும்‌ எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதை 
உணர்த்துவதுதான்‌.' 
தடைகளைத்‌ தாண்டி மனிதமும்‌ புனிதமும்‌, தொண்‌ 
டும்‌ அறிவியலும்‌ இணைந்த ஆன்மிக நன்னெறிகளை 
மனிதர்கள்‌ உணரத்‌ தொடங்கும்போது உலகச்‌ 
சகோதரத்துவம்‌ உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ 
ஆகிவிடும்‌ அல்லவா! ஓ 
வழிபாடாகிறது. சமுதாயத்தின்‌ பலன்களை ட்ட அணக டட 
அனுபவித்துவிட்டு, அந்த சமூகத்தை ஒதுக்கி 
விடுகிறவர்‌ மன்னிக்க முடியாதவர்‌ ஆகிவிடு 


கிறார்‌ என்பார்‌ சுவாமிஜி. மனிதர்களை உருவாக்‌ 


கண்ணனின்‌ லீலைகளை விளக்கும்‌ 
'கர்பா' என்ற நாட்டியம்‌ குஜராத்தில்‌ பிரபலம்‌. 
இது தமிழ்‌ நாட்டு கும்மி, கோலாட்டம்‌ போல்‌ 


கும்‌ கல்வியும்‌ மாமனிதர்களை உருவாக்கும்‌ 
சமயமுமே தேவை. இதைத்தான்‌ நடைமுறை 
6 நடத்தப்படுகிறது. நீராடும்‌ கோபியர்களின்‌ 
ஆடைகளை எடுத்து செல்லுதல்‌, 
வெண்ணெய்‌ திருடி உண்ணுதல்‌ போன்ற 
சிறு குழந்தை கண்ணன்‌ புரிந்த லீலைகள்‌, 
அந்த நாட்டியத்தின்‌ மூலம்‌ அழகாக 
எடுத்துரைக்கப்படுகின்றன. 


வேதாந்தம்‌ என்கிறார்‌ சுவாமிஜி. 

இந்தியாவின்‌ கொடை: இந்தியா உலகிற்கு 
இலக்கணம்‌, தர்க்கம்‌, தத்துவம்‌, ஆன்மிகம்‌ 
இவற்றோடு சகோதரத்துவம்‌, ஒற்றுமை, அன்பு 
போன்ற பல்வேறு அருட்கொடைகளைத்‌ 
தந்திருக்கிறது. 

வலிமையே வாழ்வு, நாம்‌ அனைவரும்‌ 
பேரானந்தப்‌ பரம்பொருளின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 <5 1 > 


இந்துக்கள்‌ சாக்கிய முனிவரைக்‌ கடவுள்‌ என்று ஏற்று வணங்குகிறார்கள்‌. 


NEW YORK TIMES BESTSELLER 


ஆங்கிலத்தில்‌ 1.5 லட்சம்‌ பிரதிகள்‌ விற்று சாதனை 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ நான்‌ உங்களுக்கு வழங்குவது... 
போதனைகள்‌ அல்ல, விஞ்ஞானம்‌ மட்டுமே !! 
பாடங்கள்‌ அல்ல, தொழில்நுட்பம்‌ மட்டுமே !! 
நெறிமுறைகள்‌ அல்ல, பாதை மட்டுமே !! 
- சத்குரு 


கிடைக்குமிடம்‌: 
அனைத்துப்‌ புத்தகக்‌ கடைகளிலும்‌ கிடைக்கும்‌. 


amazon.in | a ishashoppe.com 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 அ 


செப்டம்பர்‌ 11. அமெரிக்காவை முன்னிறுத்தி பாரறிய பறைசாற்றிய இனம்‌ அது. 
உலக வரலாற்றில்‌ தடம்‌ பதித்துள்ள இரண்டு அன்றைய தினம்‌ சுவாமிஜி ஆற்றிய அந்த 
முக்கிய நிகழ்வுகள்‌ நடந்தேறிய நாள்‌. இதில்‌ உறை, இன்றைய தினத்திலும்‌ மாந்தர்‌ அனை 
முதல்‌ நிகழ்வு, அன்பின்‌ அறைகூவல்‌; வருக்கும்‌ ஏற்புடையதே. ஏனெனில்‌, அனைவரை 
இரண்டாவது நிகழ்வு, அழிவின்‌ அறைகூவல்‌. யும்‌ ஏற்றுக்கொள்ளல்‌ என்ற பாரத மெய்ஞ்‌ 
முதலில்‌ நிகழ்ந்த அன்பின்‌ அறைகூவலுக்கு ஞான தத்துவத்தின்‌, ஹிந்து தர்மத்தின்‌ அடிநாதத்‌ 
உலகம்‌ சரியாக செவிமடுக்காததால்‌, எச்சரிக்கை தைத்தான்‌ சுவாமிஜி அன்று முழங்கினார்‌. 
மணிபோல்‌ இரண்டாவது நிகழ்வு நேரிட்டதாக சகிப்புத்தன்மை (Tolerence), அனைவரையும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. அரவணைத்தல்‌ (Universal Acceptance) என்ற 

இதில்‌, கடந்த 2011-ஆம்‌ ஆண்டில்‌ ஏற்பட்ட இரண்டு மாபெரும்‌ மாண்புகளை உலகுக்கு 
இரண்டாவது செப்டம்பர்‌ 11 நிகழ்வுதான்‌, போதித்த உன்னத மதத்தைச்‌ சேர்ந்தவன்‌ நான்‌ 
உலகை இன்றுவரை அச்சுறுத்திவரும்‌ கொடிய என்று பெருமை பொங்கக்‌ குறிப்பிட்டார்‌. 
வியாதியான பயங்கரவாதத்தின்‌ பரிணாமம்‌. வெறும்‌ சகிப்புத்தன்மை மாத்திரமின்றி, 
இந்த வியாதிக்கான அருமருந்தை, நிரந்தரத்‌ மாற்றுக்‌ கருத்து உடையவர்களையும்‌, மாற்று 
தீர்வை முன்கூட்டியே எடுத்துரைத்த நிகழ்வுதான்‌ மதத்தினரையும்‌ அவர்கள்‌ கூறுவதும்‌ 
- கடந்த 1893-ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ 11-ல்‌ ஒரு வகையில்‌ உண்மைதான்‌ என்று 
ஏற்று அரவணைத்துக்‌ கொள்ளும்‌ 
பண்பையும்‌ உடன்‌ பெற்றவர்களே 
பாரத நாட்டு ஹிந்துக்கள்‌ என 
மொழிந்தார்‌. 
இவ்வாறு அறிவித்ததன்‌ 
மூலம்‌, பல மதங்களில்‌ 
ஹிந்து மதமும்‌ 
ஒன்று என்ற 


வெளிப்பட்ட பாரத தத்துவ மெய்ஞ்ஞானத்தின்‌ 
பரிமாணம்‌. ஆம்‌, பகவான்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ 
முதன்மைச்‌ சீடரான சுவாமி விவேகானந்தர்‌, 
சிகாகோவில்‌ உலக சர்வ சமய மாநாட்டில்‌, 
உலகையை திரும்பிப்‌ பார்க்கச்‌ செய்யும்‌ 
வகையில்‌ சீர்மிகு உரையாற்றிய சீலமிகு 
இனம்தான்‌ அது. 
மேலைலைநாடு x 
களின்‌ கீழ்மையை ஆஃ a 


யும்‌, கீழைநாடுகளின்‌ மேன்மையையும்‌ உள்ளது மேல்நாட்டினரின்‌ நினைப்பை மாற்றி, பல 
உள்ளபடி உலகுக்கு உணர்த்திய தினம்‌ அது. மதத்தினரையும்‌ அரவணைத்து ஏற்றுக்கொள்‌ 
பாரில்‌ உள்ள மக்களை எல்லாம்‌ பேரன்புடன்‌ பவரே ஹிந்து, அதை நடைமுறையில்‌ சாத்திய 
அரவணைக்கும்‌ பாரதத்தின்‌ பெருமையை மாக்கியிருப்பதே ஹிந்து மதம்‌ என்பதை 


சுவாமிஜி நிலைநாட்டினார்‌. 


(க தான்‌ ஏற்றுக்கொண்ட மதம்‌, கருத்துக்கு 

கண்ணன்‌ பாமா - ருக்மிணியுடன்‌ ஆ. மற்றவர்களையும்‌ இருப்ப வேண்டும்‌, 

அருளும்‌ ஆலயம்‌ மதுரை குரார்‌ கள்ளிக்குடியில்‌ இல்லையேல்‌ அவர்களை அழிக்க வேண்டும்‌ 
உள்ளது. இங்குள்ள நந்தவனத்திலுள்ள புளியமரம்‌ என்ற கீழ்மை மனப்பான்மையைக்‌ கைவிட்டு, 
பூப்பதும்‌, காய்ப்பதும்‌ இல்லை. குழந்தைகள்‌ மாற்று மதத்தினரையும்‌, கருத்தினரையும்‌ 
கல்வியில்‌ சிறக்க, இங்கே மாவிளக்கேற்றி அன்போடு ஏற்று அரவணைப்பதே உலகின்‌ 
வழிபடுகிறார்கள்‌. ) புதிய மதக்கோட்பாடு, பொதுவான சித்தாந்‌ 


| தம்‌ என்பதை தனது சிகாகோ உரை மூலம்‌ 125 
| ஆண்டுகளுக்கு முன்பு அறிவுறுத்தியுள்ளார்‌ 
| சுவாமிஜி. 


அந்த அறிவுறுத்தலை, அரவணைப்பின்‌ 
அறைகூவலை செவிமடுப்பதே உலக மக்களின்‌ 


காஞ்சிபுரம்‌, மணிமங்கலத்தில்‌ ராஜகோபால 

சுவாமி, செங்கமலவல்லித்‌ தாயாருடன்‌ கோயில்‌ 
கொண்டுள்ளார்‌. பெருமாள்‌ இடது கையில்‌ சக்கரமும்‌ 

வலது கையில்‌ சங்கும்‌ ஏந்தியிருப்பது அதிசயம்‌. 


அமைதிக்கும்‌, மேன்மைக்கும்‌ ஒரே வழி. ஃ 


மதம்‌ என்றால்‌ சில கோட்பாடுகளை/ஒப்புக்கொள்வது பிறருக்கு உதவி. செய்வது என்பது மட்டுமல்ல. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 53 


ப்தி 65 

இ துரை - 0452 - 2821519, 9842352105 [திருச்சி - 0431 - 2413456, வக்க 
ல ண வட இந்தியா மற்றும்‌ வெளிநா௫ சுற்றுலாக்கள்‌ 
பய சூஸ்கத்தா - காசி - திரிணேணரி][ பிலிப்பைன்ஸ்‌ - மணிலா - ஏஞ்சல்‌ சிப்ழ நான்‌ 


| 17.10.18, 21.11.18 - ஸர. 2 
1.11.18 இனை 1 இர ட பப்ப. ஸ்பெஷஸ்‌ 


4.10.18, 1.11.18, - ஏந.8,990. இத்துடன்‌ 
| [4] வல்லி, ஆக்ரா, ஹரித்துவார்‌, வல்கனோ, சன்செட்‌ முன்ன 5 
22.11.18 


ரிஷிகேஷ்‌ சேர்த்துப்பார்க்க - ரூ.12,990 |டனாலாட்‌ டெம்பிள்‌ - ஐஐ, He 15, ஓடர்‌ 
பைக்‌ 


17.10.18, 11.11.18 - ஏ5.64,990 


5] றக்‌ க NE - கண்மழ - நுவரேவி 
ல்‌ ண ஜை யுன்‌ பல்வ ரா = கதிர்காமம்‌, திருக்கேத்தீஸ்வரம்‌, திரிகோணமலை 
அந்தமான்‌ தீவுகள்‌ - மா Dib 23.8.15, 1.9.18, 21.10.15 - ங்கில்‌ 


போக வரு விமாணம்‌ - ரூ.௨,990 
யோக கப்பல்‌ வர விமானம்‌ - 8 நாட்கள்‌ 
ஏர.13,990 + ஸவியான கட்டணம்‌ கணி 


கெளகாத்தி, ஷில்லாங்‌, காசிரங்கா, திராங்‌ (மதா படப்பட 
11 பானுபோங்‌ - 10.10.18, 21.11.18 பத்துமலை, i, த்‌ ஷோ 
ரூ.29,990 + விமான கட்டணம்‌ தணி | 21,10.15, 21.11.18, 18.12.18 - ரூ.84,990 


KOTHARI SAFE DEPOSITS LTD 


Differs Safe Deposit Lockers 


ABSOLUTE SAFETY..! 


@ Rs. 1000/-“ p.a. 
பிபா பபாய்‌ 


Nungambakkam 2833 1999 


Annanagar & Alwarpet 2498 3832 

Adyar branches Anna Nagar 2620 7271 
Safety Years Open on* George Town 25250115 a 
Sunday also Purasawalkam 26422399 : 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


விவேகானந்தரைப்‌ பற்றிப்‌ பேசும்போது 
மனதில்‌ உற்சாகமும்‌, ஆர்வமும்‌ ஏற்படும்‌. 
விவேகானந்தர்‌ இந்திய தேசத்தின்‌ மாட்சியை 
உயர்த்தியவர்‌. அவரைப்‌ பற்றிப்‌ பேசும்போது 
அவர்‌ நம்முடன்‌ இருப்பதை உணரலாம்‌. 
உலகம்‌ தழுவிய ஆன்மிகம்‌ என்ற கருத்தை 
உலகிற்கு அளித்தவர்‌ சுவாமிஜி. இந்த 
வார்த்தைதான்‌. அவரின்‌ தனித்துவத்தை 
எடுத்து உலகிற்கு முரசு கொட்டுகிறது. 
அதனால்தான்‌ இந்து மதத்தின்‌ திரட்சியாக 
அவர்‌ காட்சியளிக்கிறார்‌. 
இறைவனின்‌ வெளிப்பாடு; 
உலகம்‌ முழுவதிலும்‌ உயிர்கள்‌ அனைத்திலும்‌ 
அவரே இருக்கிறார்‌ என்று சொன்ன சுவாமிஜி 
இந்த உண்மையைச்‌ சமுதாயத்தின்‌ ஒவ்வொரு 
செயல்பாட்டிலும்‌ கொண்டு வந்தார்‌. 
மனிதனுக்கு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு 
மக்கள்‌ சேவையுடன்‌ பின்னிப்‌ பிணையும்‌ 
போது ஒரு புது விடியலைப்‌ பார்க்க முடிகிறது. 
சுவாமிஜி ஒரு கதையைச்‌ சொன்னார்‌: 
“அழகிய மலர்கள்‌ பூத்துக்‌ குலுங்கிய பூங்கா. 
மதில்‌ சுவர்கள்‌ பூங்காவின்‌ அழகை மறைத்தன. 
அதன்‌ மீது ஏறி நின்று ஒருவன்‌ பூங்காவைப்‌ 
பார்த்தான்‌. மேலும்‌ அதன்‌ பேரழகைத்‌ தரிசிக்க 
மதில்‌ சுவரிலிருந்து உள்ளே குதித்தான்‌. 
அவனைப்‌ போன்று பல மனிதர்கள்‌ குதித்தனர்‌. 
யாரும்‌ 


“உலகம்‌ 


திரும்பவில்லை. அழகில்‌ 
மயங்கினர்‌. ஆனால்‌ குரு உள்ளே போனார்‌. 
பூக்களைக்‌ கண்டார்‌. ஆனால்‌ அவர்‌ திரும்பி 
வந்து அந்தப்‌ பூக்களின்‌ வண்ணத்தையும்‌ 
மணத்தையும்‌ மக்களுக்கு எடுத்துரைத்து 
அப்பூங்காவைக்‌ காண உதவினார்‌. 

“குரு என்பவர்‌ தான்‌ கண்டதை மக்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டும்‌. 


இறெஹுமும்‌ என்னவள்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


கால்‌ போன போக்கில்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
மனிதர்கள்‌ சென்றால்‌ அவர்களைத்‌ குடுத்து 
ஆட்கொண்டு நல்லதை உரக்கச்‌ சொல்ல வேண்டும்‌.” 

இதுதான்‌ சுவாமிஜியின்‌ முழு தரிசனம்‌. இந்தக்‌ 
கதையைச்‌ சுவைபட சகோதரி கிறிஸ்டைன்‌ எழுதி 
இருப்பதைப்‌ படித்தால்‌ சுவாமிஜி எப்படி இந்து 
மதத்தின்‌ திரட்சியாக நிற்கிறார்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொள்ள முடியும்‌. 

சமயம்‌ என்பது நம்பிக்கையை ஆதாரமாகக்‌ 
கொண்ட ஒன்றல்ல; அனுபவபூர்வமாக அறியப்படு 
வது. ஒரு நூலில்‌ ஒரு நாட்டைப்‌ பற்றிப்‌ படிக்கலாம்‌; 
ஆனால்‌ அந்த நாட்டிற்குப்‌ பயணித்தால்தான்‌ அந்த 
நாட்டை முழுமையாக உணர முடியும்‌. 

இது போலத்தான்‌ நாம்‌ தேடி அலையும்‌ தெய்விகத்‌ 
தன்மை, பேரின்பம்‌ நம்‌ உள்ளேதான்‌ உள்ளது. மார்க்‌ 
கம்‌ என்ன என்று பார்த்தால்‌ ஒருமுகப்பட்ட மனம்தான்‌. 
சுவாமிஜி, “நாம்‌ நம்மை உணர்ந்து, மனித சமூகத்தை 
உணர்ந்து, நாட்டை உணர்ந்து, பிரபஞ்சத்தை உணர 
ஒருமுகப்பட்ட மனம்தான்‌ தேவை” என்பார்‌. 

சுவாமிஜி எழுதிய ஒரு கடிதத்தில்‌ வருவது: “நான்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ பிறக்க வேண்டும்‌. ஆயிரமாயிரம்‌ 
இன்னல்களை அனுபவிக்க வேண்டும்‌. நான்‌ நம்புகிற 
ஒரே தெய்வத்தை, ஏழை எளியவர்களுக்கான என்‌ 
தெய்வத்தை வழிபடுவதற்கு நான்‌ பிறப்பேனாக!” 

உலக மக்களின்‌ நலனுக்காக மீண்டும்‌, மீண்டும்‌ 
பிறவி எடுத்து எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்க 
விரும்புவதாக சுவாமிஜியைத்‌ தவிர வேறு யாரால்‌ 
கூறமுடியும்‌? நமக்காக விஸ்வரூபம்‌ எடுப்பவர்‌ 
விவேகானந்தர்‌. அதனால்தான்‌ அவர்‌ 
இந்துமதத்தின்‌ திரட்சியாக இருக்கிறார்‌. 

“ஒருமையுடன்‌ மார்க்கண்டர்க்கு 


என்றும்‌ 


உதவியாய்‌ மறவி விழ 

உதைக்கச்‌ சுளுக்கேறி 

உண்ட குணமோ' என்கிறார்‌ அருணாசல கவிராயர்‌. 

மறவி என்றால்‌ யமன்‌. மறல்‌ என்றால்‌ சாவு. 
அதை உண்டாக்குகிறவன்‌ மறவி. தன்னைக்‌ கட்டிக்‌ 
கொண்ட மார்க்கண்டேயனைக்‌ காக்க வேண்டும்‌ 
என்ற ஒரே சிந்தையுடன்‌ சிவபெருமான்‌ இருந்ததால்‌ 
யமனின்‌ பாசக்‌ கயிற்றின்‌ பாச்சா பலிக்கவில்லை. 

இந்தக்‌ கதையை நன்றாக உள்வாங்கிக்‌ கொண்‌ 
டால்‌, விவேகானந்தரின்‌ ஆன்மிக தத்துவங்கள்‌ 
நமக்கு எளிதில்‌ புரியும்‌! அவரது ஆளுமையின்‌ 
அழகு புலப்படும்‌!! 4 


55. 


வெவ்வேறு மக்களால்‌ வெவ்வேறு காலங்களில்‌ திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மிக விதிகளின்‌ கருவூலமே வேதங்கள்‌. 


ரநீசாரகுா அஸ்ரம்‌ 
ஸ்ரீ சாரதா சேவாலயா 


விவேகானந்த நகர்‌, திருச்சி - சென்னை தேசிய நெடுஞ்சாலை, 
புதிய எடைக்கல்‌, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - 606 107. 
செல்‌ : 94874 75432, 94431 21452, 89030 06955, 94860 37372 
இணையத்தளம்‌: WWW.Srisaradaashram.org e-mail : info@srisaradaashram.org 


கிராமப்புற ஏழைச்‌ சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பாலயம்‌ 
பேரன்புடையீர்‌! வணக்கம்‌. 

நமது ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ கடந்த சில வருடங்களாக 

“ஸ்ரீசாரதா சேவாலயா” என்ற இலவச விடுதியை கிராமச்‌ 
சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பு இல்லமாக நடத்தி 
வருகிறது. குக்கிராமத்தில்‌ வசிக்கும்‌ வசதியற்ற மிக 
ஏழ்மையான 75 கிராமச்‌ சிறுமிகள்‌ சேவாலயத்தில்‌ 
குங்கி, கல்வி பயின்று வருகின்றனர்‌. 


கிராமத்துச்‌ சிறுமிகள்‌ பல்வேறு வேலைகளில்‌ ஈடுபட 

வேண்டிய கட்டாயச்‌ சூழ்நிலையில்‌... படிப்பென்பது பகற்‌ 

கனவாய்‌ ஆகிவிடுகிறது. இதற்கு ஒரு விடிவெள்ளியாக 

ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ பலரும்‌ தயங்குகிற கிராமப்புறச்‌ சிறுமியர்‌ கல்விப்‌ பணியில்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ 


கொண்டுள்ளது. 
உதவும்‌ உத்தம மனம்‌ கொண்டோர்‌, கீழ்க்கண்ட வகைகளில்‌ தங்கள்‌ நல்ல உணர்வுகளை 
உதவிகளாக மாற்றி அளிக்கலாம்‌! 
ரீ ஸ்ரீசாரதா சேவாலயத்தின்‌ செலவுகள்‌ - 2017 2 
50 பேருக்கு ரூ.| 75 பேருக்கு ர. 100 பேருக்கு ர. | 150 பேருக்கு ர. இதர சேலவுகள்‌ ரூ. 
காலைச்‌ சிற்றுண்டி  500/- 150 1000/- 1,500/-|ஒரு மாணளிக்கு ஓராண்டு கல்வி உதவி 1,600/- 
| மதிய உணவு 1,000/- 1,500/- 2,000/- 3,000/-|ஒரு மாணவியின்‌ ஒருவருட மருத்துவச்‌ செலவு 500/- 
இரவு உணவு 750/- 1125/- 1,500/- 2,250/-|ஒரு மாணவிக்கான ஒரு வருட உடைச்‌ செலவு 1,400/- 
ஒரு நாள்‌ உணவு 2,250/- 3,375/- 4,500/- 6,750/-| ஒர மாணவிக்கான ஒரு வருட பராமரிப்புச்‌ செலவு 25,000/- 
ஒரு மாத்‌ உணவு 67,500/-| 1,01,250/- 1,35,000/- 2,02,500)-|ஒரு மாணலிக்கான 6 மாத பராமரிப்புச்‌ சேலவு 12,500/- 
ட சேவாலயம்‌ ஒரு மாதப்‌ பராமரிப்புச்‌ சேலவு (150 பபர்‌ 1,00,000/- / 


தங்களின்‌ திருமண நாள்‌, குடும்பத்தினர்‌ பிறந்த நாள்‌, தாங்கள்‌ புதிய தொழில்‌ தொடங்கிய நாள்‌, 
முன்னோர்களின்‌ நினைவு நாள்‌ மற்றும்‌ இதர பண்டிகை நாட்களில்‌, சேவாலயக்‌ குழந்தைகளுக்குத்‌ தாங்கள்‌ 
அளிக்கும்‌ தொகையோ, பொருளோ எதுவாயினும்‌ அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. 

இந்தச்‌ சேவைப்‌ பணிக்காக உதவும்‌ நல்ல இதயம்‌ கொண்டவர்களுக்கு மகத்தான புண்ணியம்‌ 
கிடைக்கிறது. புண்ணியத்துடன்‌ இறையருள்‌ சேரும்போது அது “குடும்பக்‌ கவசமாக மாறி” பல வகைகளில்‌ 
பாதுகாக்கிறது. இது ஆத்ம திருப்திக்கான ஒரு வழியாகும்‌. 

தங்கள்‌ நன்கொடைகளை “ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌, உளுந்தூர்பேட்டை ” (51 581209 Ashram, Ulundurpet) 
என்ற பெயருக்கு செக்‌/டிடி/எம்‌.ஓ. மூலம்‌ அனுப்பும்படி கோருகிறோம்‌. 


இறைவன்‌ பணியில்‌, 
ஸ்ரீசாரதா ஆஸ்ரம சகோதரிகள்‌ 


திருக்குரான்‌ உணாத்தும்‌ மதநல்லிணக்கம்‌ 


புனித குரானில்‌ “மனிதகுலத்தின்‌ ஒருமைத்‌ எஸ்‌.கே. மக்புல்‌ இஸ்லாம்‌ 
தன்மை' என்ற சிந்தனை குறிப்பிடப்பட்டுள்ளது. 
அழைத்தாலும்‌ சரி; ரஹ்மான்‌ என்று அழைத்தாலும்‌ 


சுரா அல்‌ பக்கரா சொல்கிறார்‌: “மனிதகுலம்‌ 
சரி; நீங்கள்‌ எந்தப்‌ பெயரைக்‌ கூறியும்‌ அழையுங்கள்‌. 


ஒரே தனி தேசமாக இருந்தது]. 
வேறொரு இடத்தில்‌ “நான்‌ உங்களை ஓரே ஆண்‌ 
- பெண்ணிடமிருந்து உருவாக்கினேன்‌' என்கிறார்‌. 


அவனுக்குரிய பெயர்கள்‌ அனைத்தும்‌ 
நல்லவைதான்‌. 


G i Q யில 
“இறைவன்‌ ஒருவனே என்ற கருத்து நம்மை “மனித டத அன அண ள்‌ அடப்‌ அன 


குலம்‌ ஒன்றே” என்ற கருத்துக்கு இட்டுச்‌ செல்கிறது. 
“மனிதன்‌ ஒரே தேசத்தவனாகத்தான்‌ இருந்தான்‌. 
பின்னர்‌ வேற்றுமைகளை அவர்களே தம்மிடையே 


மிகவும்‌ உயர்த்த வேண்டாம்‌; மிகத்‌ தாழ்த்தவும்‌ 
வேண்டாம்‌. இவ்விரண்டுக்கும்‌ இடையில்‌ 
மிதமான தொனியைக்‌ கடைப்பிடிக்கவும்‌... 
உண்டாக்கிக்‌ கொண்டார்கள்‌ என்கிறார்‌ அல்லா. டர த என்‌ கக ச சம டல அக அனகன்‌ தன. 
த்‌ | ர ததன்‌ சாதனமே தவிர வேறு எதுவும்‌ இல்லை. 
“தர்மம்‌” என்ற சொல்‌ தவறாக விளக்கப்பட்டதாலேயே 
“தனிப்பிரிவு” என்பது உண்டாக்கப்பட்டது. இதை உலகம்‌ 
முன்னரே கண்டிருக்கிறது. இத்தகைய “தனிப்பிரிவு” என்பது 
இஸ்லாத்தில்‌ கடுமையாகக்‌ கண்டனம்‌ செய்யப்பட்டுள்ளது. 


ஓடுங்கள்‌; உங்கள்‌ இறைவனுடைய 


மன்னிப்பை நோக்கி. வானம்‌, பூமியின்‌ 
அளவிற்கு விசாலமானவரின்‌ கவனத்தை 
நோக்கி. ஒருவரையொருவர்‌ முந்திச்‌ 


“மற்ற பிரிவுகளை (மதங்களை) ஏசுபவன்‌ கீழ்மகன்‌' செல்வதற்கு முயலுங்கள்‌. 


என்று கூறுகிறார்‌ முகமது நபி. 

இஸ்லாத்தைப்‌ பிரசாரம்‌ செய்தபோது அரேபியாவில்‌ 
கிறிஸ்தவம்‌, யூதம்‌, பேகனிசம்‌ என்று பல மதங்கள்‌ இருந்தன. 
மதீனாவில்‌ அந்தப்‌ பல்வேறு சமயத்தினர்‌ சடங்குகளுடன்‌ 


ங்கள்‌ அவனது முற்பிறப்பின்‌ வினைகளே. 


அவரவர்‌ மதத்தைப்‌ பின்பற்ற அனுமதிக்கப்பட்டார்கள்‌. 
“மதீனா அரசமைப்பு சாஸனம்‌” முகமது நபி அவர்களின்‌ 
மேற்பார்வையில்தான்‌ வகுக்கப்பட்டது. அவர்‌ அதில்‌ 
மதங்களுக்கிடையேயான இசைவை வலியுறுத்தியிருந்தார்‌. 
அந்த சாஸனத்தின்‌ முக்கிய அம்சங்கள்‌ பின்வருமாறு: 
“இந்த ஒப்பந்தத்தில்‌ கையெழுத்திடும்‌ அனைத்துப்‌ பிரிவுகளும்‌ 
ஒரே தேசமாகக்‌ கருதப்படும்‌. 


“யூதர்கள்‌, இஸ்லாமியர்கள்‌ மற்றும்‌ பிற சமயப்‌ பிரிவுகள்‌ 
யாருடைய எந்தவிதக்‌ குறுக்கீடும்‌ இல்லாமல்‌ தமது சமயத்தைப்‌ 
பின்பற்றி வாழ மதீனா அரசு சுதந்திரம்‌ வழங்குகிறது. 

“மதீனாவின்‌ ஆளுகைக்குட்பட்ட பகுதியில்‌ கொலை, 


இறைநம்பிக்கையாளனின்‌ குண 
நலன்கள்‌: 

இறைவனையே சார்ந்தவனாக 
இருக்கிறான்‌. சகோதரத்துவத்தைப்‌ 


ன ர ர ரர பு னை... ந்பேணுகழான்‌ 


முகமது நபிகளின்‌ வாழ்க்கை, அவர்‌ மற்ற சமயத்தினருடன்‌ 
நல்லிசைவுடன்‌ என்றும்‌ உறவைப்‌ பராமரிக்கவே விரும்பினார்‌ 
என்பதை வெளிப்படுத்துகிறது. 


கோபத்தை அடக்கிக்‌ கொள்ப 
வனாகவும்‌ மக்களை மன்னிப்ப 
வனாகவும்‌ இருக்கிறான்‌. 


ஒருவன்‌ மகிழ்வதற்கோ, துயரத்த்‌ 


“சமயத்தில்‌ எந்தக்‌ கட்டாயமும்‌ (நிர்ப்பந்தமும்‌) 
இல்லாதிருக்கட்டும்‌. 

“தவறுகளிலிருந்து உண்மை தனியாகப்‌ பிரிந்து விடுகிறது” என்ற 
குரான்‌ வாக்கு நபிகள்‌ நாயகத்தின்‌ வாழ்வும்‌, வாக்கும்‌ குரானின்‌ 
இந்த வரிகளுக்கு ஏற்பவே அமைந்து மதநல்லிணக்கம்‌ கொண்ட 


தூய்மையை நேசிக்கிறான்‌. 
இறைதியானத்தால்‌ அவனு 
டைய உள்ளம்‌ நிம்மதி பெறுகிறது. 
இறைநம்பிக்கை, நற்செயல்‌ 
ஆகியவற்றை மேற்கொள்வதுடன்‌ 
சத்தியத்தைக்‌ கடைப்பிடித்து 
அதில்‌ நிலைத்திருக்கும்படி மற்ற 
வர்களுக்கும்‌ அறிவுறுத்துகிறான்‌. * 


சமுதாயமாக உலகமே விளங்க வழிகாட்டுகிறது. 
இனி புனித குரானில்‌ வரும்‌ சில வாசகங்களைக்‌ காண்போம்‌: 
(நபியே! இவர்களிடம்‌) கூறும்‌: நீங்கள்‌ அல்லாஹ்‌ என்று 


ந ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 ரதி > 


அழியாத பேரின்பத்தின்‌ வாரிசுகளே! ஆம்‌, உங்களைப்‌ பாவிகள்‌ என்று அழைக்க இந்து மறுக்கிறான்‌. 


முனைவர்‌ வ.வே.சு 


நிறைவு நிகழ்ச்சியில்‌ விண்ணிலுள்ள கிறித்துவின்‌ 


நன்றாக நீச்சல்‌ தெரிந்த ஒருவன்‌; ஆனால்‌ 
ராஜாங்கமே மண்ணுக்கு வந்துவிட்டதெனப்‌ 


அவன்‌ கைகள்‌ கட்டப்பட்டுள்ளன. எப்படி நீந்து 
வான்‌? கால்களை அடித்துக்‌ கொண்டே நீந்திவிட புகழ்ந்தார்‌ போதகர்‌ பர்ரோஸ்‌.. கிறித்துவப்‌ 
பிரார்த்தனையைத்தான்‌ உலகப்‌ பிரார்த்தனை 
(Universal Prayer) என்று அறிவித்த பர்ரோஸ்‌ 
மாநாட்டின்‌ பதினேழு நாட்களும்‌ அதைத்தான்‌ 
இறை வணக்கமாகப்‌ பாடவைத்தார்‌. வேறு எந்த 


லாம்‌ என்றால்‌ கால்களும்‌ கட்டப்பட்டுவிட்டன; 
சரி! மூச்சைப்‌ பிடித்து ஹடயோகி போல மிதக்க 
லாம்‌ என்றால்‌, ஒரு பெரிய பாறையை உடலில்‌ 
கட்டிக்‌ கடலில்‌ போட்டு விடுகின்றனர்‌. அவன்‌ 
மதப்‌ பாடலும்‌ இசைக்கப்படவில்லை. இதெப்படி 
அனைத்து மத மாநாடாக அமைய முடியும்‌? 
உலகத்திலுள்ள பெரிய பத்து மதங்களை மட்டுமே 


என்ன செய்வான்‌? இந்த நிலையில்தான்‌ சுவாமி 
விவேகானந்தர்‌ சிகாகோ மாநாட்டுக்குச்‌ 
செல்கையில்‌ இருந்தார்‌. 

அமெரிக்காவில்‌ யாரையும்‌ தெரியாது; எந்த ர ரு உ ஒல ர 
இந்துமத அமைப்போ, அல்லது நிறுவனமோ, 
இவர்‌ மாநாட்டில்‌ பங்கு கொள்ள சான்றிதழ்‌ 
கொடுத்து அனுப்பவில்லை; பொருள்‌ வசதியும்‌ 
திடையாது. இதெல்லாம்‌ கூடச்‌ சாதாரணத்‌ 


பழங்குடியினரை இதில்‌ சேர்த்துக்‌ கொள்ளவில்லை; 
ஆனால்‌ கிறித்துவர்களாக மாற்றப்பட்ட ஆப்பிரிக்க 
அமெரிக்கர்கள்‌ இதில்‌ பங்கேற்றனர்‌. இதுவா உலக 
மத மாநாடு? 

கிறித்துவ மதத்தின்‌ உயர்வை நிலைநாட்ட 
நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில்‌ பல கிறிஸ்தவத்‌ 
தலைவர்களே கலந்து கொள்ளவில்லை. காரணம்‌ 


தடைகள்தாம்‌. பாறாங்கல்லைக்‌ கட்டிக்‌ கடலில்‌ 
போட்டது போன்ற விவரம்‌ என்னவென்றால்‌, 
கிறித்துவ மதத்தின்‌ வெறித்தனமான பிரசாரத்தின்‌ 
ஓர்‌ அடையாளமாகத்தான்‌, இந்த உலக மத 
மாநாட்டை நடத்தத்‌ திட்டமிட்டிருந்தார்‌ ஜான்‌ 
ஹென்றி பர்ரோஸ்‌ (1௦ 
Henry Barrows) என்ற 
கிறித்துவ மத போதகர்‌. | 
இருபது வெவ்வேறு துறை : 


களைக்‌ கொண்ட சிகாகோ 


சேப்பத்‌ (ஸம) நம்பிக்கைக்கு விரோதமாக 
இம்மாநாடு இறைவன்‌ ஓய்வெடுக்கும்‌ தினமான 
ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ தொடங்கப்பட்‌ 
டது. ஆங்கிலிகன்‌ சர்ச்‌ -ஜச்‌ சார்ந்த 
காண்டர்பரி ஆர்ச்‌ பிஷப்‌ இம்மாநாட்டை 
'்‌ பகிஷ்கரித்து, மற்ற சமயங்களுக்கு 
கிறித்துவ மதத்தோடு சமமான மதிப்பு 
உலகக்‌ கண்காட்சியில்‌ மத அளித்து ஒரே மேடையில்‌ அமரவைப்பது, 
மாநாடு ஒரு கிளைதான்‌. மற்ற மதங்களிலும்‌ உண்மையும்‌ 
கிறித்துவ மதத்தின்‌ உயர்வை 
நிறுவவும்‌, நிரூபிப்பதற்கும்‌ 
ஒரு வாய்ப்பாகத்தான்‌ இந்த 
மாநாட்டு மேடைகள்‌ அமைந்தன. 


தூய்மையும்‌ இருப்பதாக ஒப்புக்கொள்வ 
தாக ஆகும்‌; இதை நான்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
மாட்டேன்‌” என்று அறிக்கையே விடுத்தார்‌. 
படிக்கப்பட்ட 194 கட்டுரைகளில்‌ 152 கட்டுரைகளை கிறித்துவ 
மதவாதிகள்‌ படித்தனர்‌. மீதமுள்ளவற்றில்‌ இந்துமதம்‌ பற்றி 8 
உரைகள்‌ நிகழ்த்தப்பட்டன. அவற்றுள்‌ சுவாமிஜி நிகழ்த்திய மூன்று 
உரைகளுக்குத்தான்‌ மக்களின்‌ பேராதரவும்‌ பெரும்‌ கரகோஷமும்‌ 


மதமா? மாநாடா? 
தொடக்கத்தில்‌ பாடப்பட்ட 
இறைவணக்கத்திலிருந்து, 
பதினேழு நாட்கள்‌ நடந்து முடிந்த 
மாநாட்டின்‌ நிறைவு நிகழ்ச்சியிலே 


இடைத்தன. 
ஒளி கூட்டிய உரைவீச்சு 
சிகாகோவின்‌ கொலம்பியா ஹாலில்‌ முதல்‌ நாள்‌ வந்த கூட்டம்‌ 


பாடப்பட்ட பாடல்‌ வரை 
அனைத்துமே திறித்துவைப்‌ | ஏறக்குறைய நாலாயிரம்‌ என்றால்‌ நிறைவு நாளில்‌ அது ஏழாயிரத்தைத்‌ 
போற்றிப்‌ பாடப்பட்டவையே: தொட்டதென வரலாறு பதிவு செய்கின்றது. இக்கூட்டத்தில்‌ முதல்‌ 


நாள்‌ முதன்‌ முறையாகப்‌ பேச அமர்ந்திருந்த சுவாமிஜி, இரண்டு 
gy மூன்று முறைகள்‌ அழைப்பு வந்தும்‌ பிறகு பேசுகிறேன்‌ என்று 
TAN) ௩ பேசுவதைத்‌ தவிர்த்துவிட்டார்‌. 
கணை: - 


RLIAMENT. 


கிறித்துவ மதப்‌ பிரசாரத்திற்காகவே இம்மாநாடு கூட்டப்பட்டி 
ருக்கின்றது என்பதையும்‌, இந்தியாவில்‌ இந்துக்களை மதமாற்றம்‌ 
செய்யும்‌ அதே போதனைகளைத்தான்‌ இங்கும்‌ நடத்துகிறார்கள்‌ 
என்பதையும்‌ சுவாமிஜி உணர்ந்து கொண்டார்‌. 

சுவாமிஜியின்‌ திருவாக்கில்‌ வந்த சொற்கள்‌ அரங்கில்‌ உள்ள 
ஆயிரக்கணக்கானோரை அப்படியே கட்டிப்போட்டன. 


அமெரிக்கச்‌ சகோதரிகளே! சகோதரர்களே! என்பது எத்துணை 


58 > ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


பிரபலமாகப்‌ பேசப்படுகின்றதோ அதைவிட 
முக்கியமானவை அதைத்‌ தொடர்ந்து வந்த சுவாமிஜியின்‌ 
வரிகள்‌. கோடிக்‌ கணக்கில்‌ செலவு செய்து இந்தியாவில்‌ 
மத மாற்றத்தில்‌ ஈடுபடும்‌ கிறித்துவர்களின்‌ நடுவே, தனது 
முதலுரையின்‌ இரண்டாவது வாக்கியத்திலேயே எல்லா 
மதங்களுக்கும்‌ தாயாக விளங்கும்‌ மதத்தின்‌ பெயரால்‌ 
நன்றி கூறுகிறேன்‌ எனத்‌ தன்னையும்‌ தான்‌ சார்ந்த 
மதத்தையும்‌ அறிமுகப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. இதைவிடச்‌ 
சுருக்கமாக இந்து மதத்தின்‌ தொன்மையையும்‌ சிறப்பை 
யும்‌ வேறு எவரும்‌ சொல்லியிருக்க முடியாது. இந்துமதம்‌ 
எனக்கு மட்டும்‌ தாய்மதம்‌ அல்ல; உலக மதங்களுக் 
கெல்லாம்கூட அப்படித்தான்‌ என்று குறிப்பாலுணர்த்திய 
அறிவுத்திறன்‌ சுவாமிஜியின்‌ ஆற்றலுக்கோர்‌ 
எடுத்துக்காட்டு. 

செப்டம்பர்‌ 15-ஆம்‌ தேதி சுவாமிஜி நிகழ்த்திய 
உரையில்‌ கிணற்றுத்‌ தவளை பற்றிய சிறுகதை ஒன்றைச்‌ 


“எங்கள்‌ சமய நூல்கள்‌ எதையுமே படிக்காமல்‌ 
எங்கள்‌ மதத்தை இழிவாகப்‌ பேசும்‌ உங்கள்‌ 
அறியாமையை என்ன சொல்வது?” என்று 
ஆழமாக மனத்தில்‌ உறைக்கும்படிக்‌ கேட்டார்‌. 


கிறித்துவ மிஷனரிகள்‌ பாரத தேசத்திற்கு 
சொன்னார்‌. எவ்வளவு சொல்லியும்‌ கடலினுடைய வந்து, பொருளாசை காட்டி, மத மாற்றம்‌ 


அளவற்ற அகல, ஆழங்களை கிணற்றுத்‌ தவளையால்‌ ! செய்வதை மிக வன்மையாக அவர்கள்‌ 


உணரமுடியவில்லை; காரணம்‌, அது தன்‌ சிறிய கிணற்றைத்‌ நாட்டிலேயே சென்று கண்டித்தவர்‌ சுவாமி 


தாண்டி வெளி உலகைப்‌ பார்த்ததே இல்லை. விவேகானந்தர்‌. இவர்‌ பேச்சைக்‌ கேட்ட 
சிறுவர்களுக்குச்‌ சொல்ல வேண்டிய கதையை சுவாமிஜி | ரோமன்‌ கத்தோலிக்க ஆர்ச்‌ பிஷப்‌ கேன்‌ 
இந்தப்‌ பேரரங்கில்‌ சொல்லக்‌ காரணம்‌, (Bishop J.Keane) என்பவர்‌, சுவாமிஜி 
மதங்களைப்‌ பற்றிய அறிவில்‌ பலரும்‌ சொன்னதை ஆதரித்துப்‌ பேசியது மட்டுமன்றி, பொருள்‌ 


கிணற்றுத்‌ தவளைகளாகவே கொடுத்து, விலை பேச, செய்கின்ற மதமாற்றம்‌ குறித்து எல்லா 


ர.” இ: இ ஏ கறித்துவர்களும்‌ வெட்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ 
காட்டத்தான்‌; அதனால்தான்‌ நாம்‌ ஏன்‌ 
வேறுபடுகிறோம்‌ (why we disagree?) 


என்ற தலைப்பில்‌ பேசும்‌ போது இதனைச்‌ 


அறிவுறுத்தினார்‌, என்றால்‌ சுவாமிஜியின்‌ போதனை எந்த 
அளவுக்கு அன்னியரின்‌ பாசறைக்குள்‌ ஊடுருவியது என்று 
த புரிந்து கொள்ளலாம்‌. 

ஆம்‌! இந்துமதத்தின்‌ உண்மைப்‌ பெருமையினை, அதனை 
இழிவு படுத்திக்கொண்டிருந்த கிறித்துவர்‌ இடையே சென்று, 
வீரத்துடனும்‌ விவேகத்துடனும்‌ நிலைநாட்டிய பெருமை 


செப்டம்பர்‌ 25-ஆம்‌ நாள்‌ சுவாமிஜி 
பேசும்போது, தன்‌ பேச்சை இடையி 
லேயே நிறுத்தி, “யாரெல்லாம்‌ இங்கே 
இந்து மத நூல்களைப்‌ படித்துள்ளீர்கள்‌?”” 
என்று கேட்க, இரண்டு மூன்று கைகளே 


சுவாமிஜி ஒருவருக்கே உண்டு. சுவாமிஜியைக்‌ கொண்டாடிய 
அனைத்து அமெரிக்க மக்களும்‌ அந்நாட்டுப்‌ பத்திரிகைகளும்‌ 
உயர்ந்தன. இதைப்‌ பார்த்த சுவாமிஜி, | இதற்கு சான்றுகளாகும்‌. க 


முலு ணத 

யோக நெறி கூறும்‌ ஆறு ஆதாரங்கள்‌. மூலாதாரம்‌, ஸ்வாதிஷ்டானம்‌, மணிபூரகம்‌, .. 
விசுக்தி, அநாஹதம்‌, ஆக்ஞை ஆகும்‌. மூலாதாரம்‌ மனித உடலில்‌ தண்டுவடம்‌ 31 
முடியும்‌ இடத்தில்‌ முக்கோண வடிவில்‌ உள்ளது. அதில்‌ நான்கு இதழ்களுடன்‌ கூடிய 8 
தாமரையும்‌ அதன்‌ நடுவில்‌ அதிதெய்வமாக குண்டலினியை வழிநடத்தும்‌ நாயகராக 
விநாயகப்‌ பெருமானும்‌ விளங்குகிறார்‌. எனவே இவரை மூலாதார கணபதி என்பர்‌. இ. 
குண்டலினி சக்தியின்‌ முழு சக்தியான கணபதியே ஆடிக்‌ காண்பித்து இ 
மூலாதாரத்தின்‌ பெருமையை நமக்கு உணர்த்துகிறார்‌. il 
திருவாரூர்‌ பூங்கோயில்‌ முதல்‌ பிராகாரத்தில்‌ ஐந்து தலை நாகம்‌ சுருண்டு 
படுத்திருக்க, அந்த சுருளின்‌ மத்தியில்‌ விரிந்த தாமரை மலரும்‌, அம்மலரின்‌ மீது 
கூத்தாடும்‌ விநாயகப்‌ பெருமானும்‌ காட்சி தருவின்றார்‌. இவர்‌ பாசம்‌, அங்குசம்‌, மோதகம்‌, தந்தம்‌ ஏந்தி 


குன்‌ இரு பக்கமும்‌ பக்கத்துக்கு ஒரு போதகனும்‌ மேளமும்‌ தாளமும்‌ இசைக்கும்‌ நிலையில்‌ காட்சி 


தருகின்றார்‌. இத்திருவுரு யோக சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட்டுள்ளது. - பாலமுருகன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 59 


ஆன்மா நிறைநிலையையும்‌ எல்லையற்ற நிலையையும்‌ அடையும்போது பிரம்மத்துடன்‌ ஒன்றாகியே தீர வேண்டும்‌. 


2௦௦௦ம்‌ அதணாரு முகல்‌ எக௱டர்ந் து 20ம்‌ அநதணாரு பயமாய்‌ 
ஒஹலிகாப்ல்‌ ॥ நாட்கள்‌ / ரோடில்‌ (4 நாடகள்‌ மே முதல்‌ செப்டம்பர்‌ வலர A 
றோம்‌, ப்ப —— 


கட்டணத்தை குறைத்து வசதிகளை குறைப்பதில்லை. பயண நாட்களையும்‌ அவப்‌ பணை 


வது றாத மற்றும்‌ முக்திநாத்‌ யாத்திரைகளில்‌ கலந்து கொண்டு கல்‌ யாத்திரைக்கு ரூ, 40,000-ம்‌, முக்திநாத்‌ யாத்திரைக்கு ரூ. 10,000-ம்‌ மானியம்‌ பெற்றிடுங்கள்‌ 
மாதம்‌ ஒரு குழு எங்களது சுற்றுலாக்களை 


ரழ்ப்பாணம்‌, திருக்கேதீஸ்வரம்‌, திருக்கோனீஸ்ணம்‌. கதிர்காமம்‌. நல்லூர்‌ கந்தசாமி கோவில்‌. நா ணிஒ*.!!! இப்‌ யில்‌ முன்பதிவு 
rs அ தம்புல்லா தங்க புத்தர்‌, 'தலதமாலிகா, i டட ஓத அதர்‌ கோவில்‌, யாலைக்காற்கள்‌ செய்ய ஏல ட்டு 


மாத்தளை மாரியம்மன்‌, ம்‌, குரூஸ்‌. நுவரேலியா. ஜெம்‌ பேக்டரி. 
காயதரி பீடம்‌, அசோகவனம்‌, டீ பேக்டரி, தோட்டம்‌. தது கரு ரியோ ஐஸ்‌ கிரீம்‌. துவரும்‌ புலா 


கை குந்தோனேவியா சிங்கப்பூர்‌ கம்போடியா [17 ழ்‌ 
) 8 நாடகள்‌ 'பாலித்த்வுகள்‌. 6 நாய்கள்‌ மலேசியா பச்‌ வியட்நாம்‌ ! ம ட வது 


2/76. வாளா வீதி, ஈரோடு - 638001. செல்‌: 94433 801 52, 94434 04919 
e-mail : manohartravvels@gmail. com 


No.16 6 th cross 793 oss street, । cit colony, m றர \ ள்‌ 
henna - 600004. Phone - 080 2334 1632 Shop Online ௪ 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


இறைவனை எப்‌ ழிபடுவது? அன்பினால்தான்‌. 


“சர்வ சமயப்‌ பேரவையில்‌ முதல்‌ பெருமை முடிவு வரையில்‌ இருக்க வேண்டுமென்பதற்காக 


வாய்ந்தவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌ என்பதில்‌ நிர்வாகிகள்‌ இவரைக்‌ கடைசி வரை பேச விட 
ஐயமில்லை. அவரது சொற்பொழிவைக்‌ கேட்ட மாட்டார்கள்‌... மற்றவர்கள்‌ மணிக்கணக்காகப்‌ 
பிறகு, “கல்விச்‌ சிறப்பு (ஆன்மிக ஞானம்‌) உடைய பேசும்போது விவேகானந்தர்‌ கடைசியில்‌ ஒரு 
இத்தகைய ஒரு நாட்டிற்கு கிறிஸ்துவ மதப்‌ 
பிரசாரகர்களை அனுப்புவது எவ்வளவு முட்டாள்‌ 
தனம்‌?” என்று புரிகிறது” - தி நியூயார்க்‌ ஹெரால்டு 
“இவர்‌ சொற்பொழிவு செய்வதற்கு என்று இறைவனிட 
மிருந்து ஆணை பெற்று வந்திருக்கிறார்‌.” - நியூயார்க்‌ க்ரிடிக்‌ 
“அமெரிக்காவில்‌ சுவாமி விவேகானந்தரின்‌ பணியின்‌ 
விளைவு எதுவாக இருந்தாலும்‌ ஒன்று மட்டும்‌ மறுக்க 
முடியாத உண்மை; நாகரீகம்‌ வளர்ச்சியடைந்த அமெரிக்க 


பதினைந்து நிமிடம்‌ பேசப்‌ போகிறார்‌ 
என்பதற்காக, புழுக்கத்தில்‌ விசறிக்‌ 
கொண்டிருக்கும்‌ நாலாயிரம்‌ மக்களும்‌ 
ஆனந்தத்துடனும்‌ ஆர்வத்துடனும்‌ 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌.” 
- போஸ்டன்‌ ஈவினிங்‌ ட்ரான்ஸ்க்ரிப்ட்‌ 
சுவாமிஜி, அமெரிக்காவிலிருந்து 
இந்தியா திரும்பினார்‌. அப்போது 
செங்கல்பட்டு ரயில்‌ நிலையத்தில்‌ “The 


நாட்டு மக்களின்‌ கண்களில்‌ உண்மையான இந்துமதம்‌ என்ன பப தகமை அரவ கோர 


என்பதை எடுத்துக்காட்டிவிட்டார்‌ அதன்‌ மதிப்பை 


கேள்விக்கு சுவாமிஜி பதில்‌ கூறும்போது 
இவ்விதம்‌ கூறினார்‌: 

சிகாகோ சர்வ சமய பேரவை 
இந்தியாவிற்கும்‌ இந்தியச்‌ சிந்தனைக்கும்‌ 
திடைத்த ஒரு மாபெரும்‌ வெற்றியாகும்‌. 


அவர்களின்‌ உள்ளத்தில்‌ உயர்த்திவிட்டார்‌ என்பதில்‌ எந்தச்‌ 
சந்தேகமும்‌ இல்லை. இந்த ஒரு பணிக்காகவே இந்து 


வேதாந்தத்தின்‌ அலை உலகையே வலம்‌ 
வருவதற்கு இந்த வெற்றி உதவி 
செய்திருக்கிறது. மதவெறி பிடித்த 
கிறிஸ்துவ பாதிரிகளையும்‌ சர்ச்‌ - 


சமுதாயம்‌ சுவாமி விவேகானந்தருக்கு நன்றிக்‌ 
கடன்பட்டி ருக்கிறது” 
- 1894 பிப்ரவரி 21-ஆம்‌ தேதி இண்டியன்‌ மிரர்‌ 
“சுவாமி விவேகானந்தர்‌ மேடையில்‌ வந்தபோதே அவை பெண்களையும்‌ தவிர, மற்ற எல்லா 
அமெரிக்கர்களும்‌ இந்தப்‌ பேரவையின்‌ 
விளைவுகளில்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி 
அடைகிறார்கள்‌.” 


யினரை வென்றுவிட்டார்‌. ஒருவர்‌ கண்கள்கூட அவரைவிட்டு 
விலகவில்லை. ...அவர்‌ பேச ஆரம்பித்தபோது, அவரது 
இதயத்திலிருந்து ஆற்றல்‌ வாய்ந்த சொற்கள்‌ வந்தபோது 
அவரது சக்தி இரண்டு மடங்காகியது. இந்துக்களின்‌ 
வேதமதத்தைப்‌ பற்றிக்‌ கேட்ட அவையினர்‌ அப்படியே 


“சுவாமி விவேகானந்தர்‌ சர்வ சமயப்‌ 
பேரவைச்‌ சொற்பொழிவுகளைக்‌ 
சிலைகள்போல்‌ சமைந்து நின்றனர்‌.” - இண்டியன்‌ மிரர்‌ கேட்டவர்கள்‌ மீது ஓர்‌ அதிசயமான 
ஆதிக்கம்‌ செலுத்தினார்‌... இந்தப்‌ 
பேச்சாளர்‌ ஓர்‌ உயர்‌ ஜாதி இந்து, வைதீக 
இந்து மதத்தின்‌ பிரதிநிதி, சர்வ சமயப்‌ 


பேரவையில்‌ கூட்டம்‌ கூட்ட மாக மக்களைக்‌ 


“குறிப்புகள்‌ எதுவும்‌ வைத்துக்கொள்ளாமலேயே அவர்‌ 
பேரவையில்‌ சொற்பொழிவு செய்கிறார்‌. அவரது 
சொல்வன்மை கேட்பவர்களின்‌ மனதைப்‌ பரவசப்‌ 
படுத்தி, ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது.” 

- நியூயார்க்‌ க்ரிடிக்‌ கவருவதில்‌ மிகவும்‌ முக்கியமான ஒருவராக 
அவர்‌ திகழ்ந்தார்‌.” 


“இவர்‌ மகா சபையில்‌ ஒரு பேரபிமானப்‌ 
- டாக்டர்‌ பரோஸ்‌, தலைவர்‌, சர்வ சமயப்‌ பேரவை 


புள்ளியாகிவிட்டார்‌... இவர்‌ மேடையைக்‌ 
கடந்து சென்றாலே சபையோர்‌ கரகோஷம்‌ தொகுப்பு: சுவாமி கமலாத்மானந்தர்‌ 


செய்கின்றனர்‌... சபையோர்‌ கூட்டத்தின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 -61 2, 


கீழ்நிலை உண்மையிலிருந்து மேல்நிலை உண்மைக்கு மனிதன்‌ பயணிக்கிறான்‌ என்பது இந்துவின்‌ கொள்கை. 


சுவாமிலியின்‌ 
சிகாகோ அனுபவங்கள்‌ 
ப பம்பு ம 


1895, மே 3( 
அன்று இந்தியா 
விலிருந்து 
புறப்பட்ட சுவாமி 
விவேகானந்தர்‌, 
இரண்டு 
மாதங்கள்‌ , 
(3,666 கி.மீ. 
தூரம்‌ கப்பலில்‌ 
பயணித்து 
அமெரிக்கா 
வந்தார்‌. ஜூலை 
22-ஆம்‌ நாள்‌ 
வான்கூவர்‌ நகரை 


கப்பல்‌ அடைந்தது. 1 


3 சிகாகோ அடைந்த சுவாமிஜி பல 
இடங்களில்‌ ஏமாற்றப்பட்டார்‌. 


சிகாகோ 26௧௧ , மைல்‌ தொலைவில்‌ 

உள்ளது. 5 நாட்கள்‌ ரயிலில்‌ 
பயணிக்க வேண்டும்‌. எப்படியோ இந்த 
இயற்கைக்‌ காட்சிகளினூடே செல்வது 
புத்துணர்ச்சி அளிக்கிறது. 


கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்டுபிடித்த 40 0-வது 
ஆண்டில்‌ நடந்த பல கொண்டாட்டங்களில்‌ சிகாகோ 
ந; இதா லன்‌ செரு அடப்‌ 1 கண்காட்சியும்‌ ஒன்று. அதை சுவாமிஜி! ரசித்தார்‌. 
புதிது. நன்றாகக்‌ க்காட்‌. 


5), 


ஹலோ, பத்து 
டாலர்‌ கூலி 


படக; 


இங்கே எல்லாமே 
பயங்கர விலை தானோ! 


oR 


ஆஹா, மனித மனம்தான்‌ எத்தனை அதிசயங்கள்‌ 
நிகழ்த்துகின்றது. மேலைநாட்டினர்‌ புறஉலகைத்‌ 
தமது அறிவால்‌ வசப்படுத்த முயல்கின்றனர்‌. 


62 ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ - சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ - புரட்டாசி - செப்டம்பர்‌ 2018 


இப்படிப்‌ பல துன்பங்கள்‌, அவமானங்களுக்கிடையே 
சிகாகோவில்‌ நாட்களைக்‌ கழித்த சுவாமிஜி! சிகாகோ சமயப்‌ 
பேரவையைத்‌ தொடர்பு கொண்டார்‌. 


5 சுவாமிஜி பல இடங்களில்‌ கருப்பினத்‌ 
தவர்போல அவமானப்படுத்தப்பட்டார்‌. 
ஒருவன்‌ சுவாமிஜியின்‌ முன்னால்‌ வந்து 
அவரை முரட்டுத்தனமாகத்‌ தள்ளினான்‌. 


சார்‌, சர்வ சமய மகாசபை செப்டம்பர்‌ மாதத்‌ 


ட p= னை திற்குத்‌ AE க டிப்வவரு அத்துடன்‌ 
pre TT சூ உங்களிடம்‌ அறிமுகக்‌ கடிதம்‌ இல்லை. அது 
2 (1 இல்லாமல்‌ பேரவையில்‌ அனுமதிக்க முடியாது. 
ர்‌ இப்போது என்ன செய்வது? 
& இங்கே எல்லாமே விலை 
அதிகம்‌. 985 மைல்‌ 
ps =) தொலைவிலுள்ள பாஸ்டனில்‌ 
(5 ஒரு மாதம்‌ இருந்து 
இ. \3 A சமாளிப்போம்‌. ஏதாவது ஒரு 
்‌ ட மல்‌. டு வழி! பிறக்கும்‌. 
த்‌ க 
உன்‌ வினோத உடை டூ. 
காரணமாகத்தான்‌. | | ல 


8 சுவாமிஜியின்‌ ரயில்‌ பயணத்தில்‌ கேதே சென்பால்‌ என்ற சுவாமி ஜியிடம்‌ பணம்‌ வசமாக 

பெண்மணியின்‌ அறிமுகம்‌ அவருக்குக்‌ கிடைத்தது. அத்தகு கததி சர த 

சுவாமிஜியின்‌ நற்பண்பால்‌ அவர்‌ எர்க்கப்பட்டார்‌. மகாசபையில்‌ கலந்து கொள்ள முடியுமா 
- - என்ற நிலை. முன்பின்‌ தெரியாத 


உலகத்தில்‌ சற்று திகைத்தார்‌ அவர்‌. 


சுவாமிஜி! உங்களது நிலை 
கண்டு வருந்துகிறேன்‌. நீங்கள்‌ 
என்‌ வீட்டில்‌ தங்கலாமே. 


கிடந்தாயிற்று. நாடு 
திரும்ப அளசிங்கனிடம்‌ 


- சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 63 


10 பல்வேறு கவலைகளுடனும்‌ குழப்பத்துடனும்‌ சுவாமிஜி தரையில்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. - 
அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தோன்றினார்‌. 


24 
/ 
பச Y 
a /( என்ன இது? எழுந்திரு 4 
்‌ மகனே. உலகின்‌ = 
போக்கினை நினைத்து “ J i 
இவ்வளவு 
சஞ்சலப்படாதே. / A 1 
ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அபய வாக்கு சுவாமிஜிக்குப்‌ புத்துணர்வைத்‌ தந்தது. அச்சமயத்தில்‌ பேராசிரியர்‌ ஹென்றி! 
ரைட்‌ என்பவரை அறிமுகம்‌ செய்து வைத்தார்‌ கேத்ரின்‌. 


11சுவாமிஜி, உங்களது சிறிது நேர உரையாடலிலேயே 
உங்களுடைய அறிவின்‌ ஆழத்தைப்‌ புரிந்து கொண் 
டேன்‌. இந்து மதத்தின்‌ பிரதிநிதியாக நீங்கள்‌ கலந்து 
கொண்டே ஆக வேண்டும்‌. அமெரிக்கா உங்களை 


12 சுவாமிஜி, உங்களுக்கு ஒரு சான்றிதழா? 
சூரியன்‌ பிரகாசிப்பதற்குச்‌ சான்றிதழ்‌ 
கேட்பதுபோல்‌ அல்லவா இருக்கிறது. 

* ௮ ஜு. ்‌ ள்‌ a 


ஆனால்‌ என்னிடம்‌ அதற்கான 
அறிமுகக்‌ கடிதமோ, 
சான்றிதழ்களோ இல்லையே. 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


43 பராசிரியர்‌ ரைட்‌ சர்வ மகா சபையின்‌ தலைவர்‌ 
டாக்டர்‌ பரோசுக்கு சுவாமிஜியை அறிமுகப்படுத்திக்‌ 
கடிதம்‌ அனுப்பினார்‌. அவரிடம்‌ சிறிது பணமும்‌ 
அறிமுகக்‌ கடிதங்களையும்‌ கொடுத்தார்‌. சுவாமிஜி 
சிகாகோ சென்றடைந்தார்‌. ஆனால்‌ கடிதம்‌ தொலைந்து 

போய்விட்டிருந்தது. 
அட்டா, என்ன ௨! | 
சோதனை. டாக்டர்‌ 
பரோசின்‌ முகவரியைக்‌ 
காணவில்லையே. 


14 மறுநாள்‌, சுவாமிஜி எழுந்து கால்‌ போன 
போக்கில்‌ நடந்தார்‌. உதவிக்காகப்‌ பல வீட்டுக்‌ கதவு 


களைத்‌ தட்டியும்‌ பலனில்லை. தளர்ச்சியோடு சாலை 
ஓரமாக அமர்ந்தார்‌. அப்போது மிஸஸ்‌ ஹேல்‌ என்ற 
ஒரு பெண்மணி சுவாமிஜியிடம்‌ வந்தார்‌. 


| ஐயா, நீங்கள்‌ சர்வ 5 
சபையில்‌ கலந்துகொள்ள | _- (ய. 

வந்திருக்கிறீர்களா? | ப. 
திருக்‌ ANS 


என்‌ வீட்டிற்கு 
வாருங்கள்‌. உங்களுக்கு 


வேண்டி௰ எல்லா ஏற்பாடு 
eo செய்கிறேன்‌. 


அன்றிரவு ரயில்‌ நிலையத்தில்‌ ஒரு சரக்குப்‌ 
பெட்டியில்‌ உறங்கினார்‌ சுவாமிஜி. 


7 அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே... 


| i : இன்பமும்‌ இதமும்‌ கணிந்த உங்கள்‌ 
த வரவேற்புக்குப்‌ பதிலளிக்க இப்போது 
உங்கள்‌ முன்‌ நிற்கிறேன்‌... 


சுவாமிஜியின்‌ உரையானது உலகமே அவரைத்‌ திரும்பிப்‌ பார்க்க வைத்தது. பாரதம்‌ மற்றும்‌ இந்து 
மதத்தின்‌ மகிமை மீண்டும்‌ நிலைநாட்டப்பட்டது. பல நாட்டு மக்களும்‌ சுவாமிஜியின்‌ சொற்பொழிவைக்‌ 
கேட்க ஆவல்‌ கொண்டனர்‌. சிகாகோ வீதியெங்கும்‌ சுவாமிஜியின்‌ படங்கள்‌ பார்வைக்கு 
வைக்கப்பட்டன. அவரைப்‌ பற்றியே எங்கும்‌ பேசிக்‌ கொண்டனர்‌. 


இந்த சர்வ மத மகா சபை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளது இதுவே: புனிதம்‌, தூய்மை, கருணை இவை உலகின்‌ 
எந்தப்‌ பிரிவுக்குமான தனிச்சொத்து அல்ல என்பதையும்‌ மிகச்‌ சிறந்த ஒவ்வொரு மதப்‌ பிரிவும்‌ பண்புள்ள 
ஆண்களையும்‌ பெண்களையும்‌ தோற்றுவித்திருக்கிறது என்பதையும்‌ நிரூபித்துள்ளது. இந்தச்‌ சாட்சியங்களுக்கு 
முன்பு தன்‌ மதம்‌ மட்டுமே தனித்து வாழும்‌, மற்ற மதங்கள்‌ அழிந்துவிடும்‌, என்று யாராவது கனவு கண்டால்‌ 
அவர்களைக்‌ குறித்து நான்‌ என்‌ இதய ஆழத்திலிருந்து பச்சாதாபப்படுகிறேன்‌. - சுவாமி 


- சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 65 


சுவாமி விவேகானந்தர்‌ 19.9.1893 அன்று 
சிகாகோ சர்வ மத மகா சபையில்‌ இந்து மதம்‌ 
என்ற தலைப்பில்‌ ஆற்றிய உரையிலிருந்து ஒரு 
பகுதி இங்கே தரப்பட்டுள்ளது. 

“..அழியாத பேரின்பத்தின்‌ குழந்தைகளே!” 
ஆ, ஆ! எவ்வளவு இனிமையான, எவ்வளவு 
அருமை 
சகோதரர்களே! அந்த இனிய பெயரால்‌ உங்களை 
நான்‌ அழைக்க அனுமதி தாருங்கள்‌. 

அழியாத பேரின்பத்தின்‌ வாரிசுகளே! ஆம்‌, 


நம்பிக்கை ஊட்டும்‌ பெயர்‌! 


உங்களைப்‌ பாவிகள்‌ என்று அழைக்க இந்து 
மறுக்கிறான்‌. நாம்‌ ஆண்டவனின்‌ குழந்தைகள்‌, 
அழியாத 
புனிதமானவர்கள்‌, 


பேரின்பத்தின்‌ 


பங்குதாரர்கள்‌, 
பூரணர்கள்‌, வையத்துள்‌ 
வாழும்‌ தெய்வங்களே! நீங்கள்‌ பாவிகளா? 
மனிதர்களை அப்படிச்‌ சொல்வது பாவம்‌; மனித 
இயல்புக்கே அது அழியாத களங்கம்‌. 
சிங்கங்களே! வீறு கொண்டு எழுங்கள்‌. நீங்கள்‌ 
ஆடுகள்‌ என்கிற மாயையை உதறித்‌ தள்ளுங்கள்‌. 
நீங்கள்‌ அழியாத ஆன்மாக்கள்‌, சுதந்திரமான, 


தெய்விகமான, நிரந்தரமான © 
ஆன்மாக்கள்‌! நீங்கள்‌ ஜடப்‌ இந்து 
பணியாள்‌, நீங்கள்‌ ஜடப்பொருளின்‌ பணியாளர்‌ 
அல்ல. 

இரக்கமற்ற விதிகளின்‌ ஒரு 


தொகுதியை இந்து மதத்தின்‌ 


கூறவில்லை; காரண காரியம்‌ என்னும்‌ எல்லையற்ற 


பொருள்‌ அல்ல, நீங்கள்‌ உடல்‌ 
அல்ல; ஜடப்பொருள்‌ உங்கள்‌ 


பயங்கரக்‌ 
வேதங்கள்‌ 


சிறைச்சாலையை அறிவிக்கவில்லை; ஆனால்‌ இந்த 
விதிகளுக்கெல்லாம்‌ முடிவில்‌, சத்தி 
ஆகியவற்றின்‌ ஒவ்வொரு சிறு பகுதியின்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌; “அவனது 


ஜடம்‌, 


௯3 


ணா. 
hg அதி 2 
ஆவை ரி 
! 


சுவாமிஜியின்‌ சிகாகோ சிறப்புரைகள்‌ 125-வது ஆண்டு சிறப்பிதழ்‌ 


கட்டளையால்தான்‌ காற்று வீசுகிறது, நெருப்பு 
எரிகிறது, வானம்‌ பொழிகிறது, உலகில்‌ மரணம்‌ 
நடைபோடுகிறது” என்று கூறுகின்றன வேதங்கள்‌. 


அவனது இயல்புதான்‌ என்ன? 

அவன்‌ எங்கும்‌ நிறைந்தவன்‌, புனிதமானவன்‌, 

எல்லாம்‌ வல்லவன்‌, பெருங்‌ 
கருணையாளன்‌. 


உருவற்றவன்‌, 


மதம்‌ 


“அப்பனும்‌ நீ, அன்னை 


யும்‌ நீ, அன்புடைய 
நண்பனும்‌ நீ, ஆற்றல்‌ 
அனைத்தின்‌ தோற்றமும்‌ நீ, 


எமக்கு வலிமை தந்தருள்வாய்‌! புவனத்தின்‌ 

சுமையைத்‌ தாங்குபவனே, இந்த வாழ்க்கையின்‌ 

சுமையைத்‌ தாங்க நீ எங்களுக்கு அருள்‌ செய்வாய்‌!” 

- வேத முனிவர்கள்‌ இவ்வாறு பாடினர்‌. 
அவனை எப்படி வழிபடுவது? 

அன்பினால்‌. 

“இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ உள்ள எதையும்‌ 
விட அதிக அன்பிற்கு உரியவனாக அவனை 
வழிபட வேண்டும்‌.” வேதங்கள்‌ முழங்குவதும்‌ 
இந்த அன்பு நெறியையே. 

கடவுளின்‌ அவதாரம்‌ என்று இந்துக்கள்‌ நம்பிப்‌ 
போற்றும்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌ அதை எப்படி வளர்த்தார்‌, 


எப்படி மக்களுக்குப்‌ போதித்தார்‌ என்று 
பார்ப்போம்‌. 
மனிதன்‌ இவ்வுலகில்‌ தாமரை 


இலையைப்போல்‌ வாழ வேண்டும்‌ என்று 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ சொன்னார்‌. அது தண்ணீரில்‌ 
வளர்கிறது, ஆனால்‌ தண்ணீரால்‌ நனைவதில்லை. 
அதுபோல்‌ மனிதன்‌ இந்த உலகில்‌ வாழ 
வேண்டும்‌- இதயத்தை இறைவன்பால்‌ வைத்து 
கைகளால்‌ வேலை செய்ய வேண்டும்‌... 

(சுவாமி விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌, பகுதி - 1, பக்கம்‌ 
41-42) 


BALAJI PRESS PRODUCTS INDIA PVT பம்‌, 


Factory : A-12, Sidco Industrial Estate, Sipcot, HOSUR - 635 126, TN. Ph : 04344 279374, 87 
Regd. Off. : 0-1, (G6), Sidco Industrial Estate, Sipcot, HOSUR - 635 126. TN. Ph : 04344 276244 
Fax : 04344 277217 E-mail : balaji press@dataone.in, balaji press@yahoo.com 


பப மாக 


5 
எ: 
2 
பு 
5 
ரம்‌ 
பூ 


4 Reduced Construction Cost & Time “Easy for Expansion “Aesthetically Appealing 
** Wider Clear Span ‘Low Maintenance Cost ‘Lower Heat Radiation 


79% Design Flexibility ஒத ‘Durability & Safety ஆ Thermal efficiency 
PRE PAINTED GALVALUME (PPGL) BARE GALVALUME ம்ப 


ADVANTAGES 


* Superior Paint Technology * Resin Coating 

“* Resistance to Color Change * Thermal Efficeiency 

* Yield Advantage * Corrosion Protecion Mechanism 
** Passivasion Coating ‘> Corrosion Resistance Performance 


2 1ஷ Coot of Super 0எஸ்ம்‌ Poloeitne (களம JO) 
“ Galvalume Roofing & Clading Sheets sxe 
“+ C&T Purlins ப வனவள 
“ Poly Carbonate Sheets ல ம்‌ 
“ Turbo Ventilator, ம Co ன (னன க) 
Fastners & Accessories ன ot Ci 


*(2*& *Z' Purlin 
Availabte in various thickness, 
> various Sizes 


VE 


Thess color shades arn oaly for retermnce doe ta brmwtatooms 01 printing. the colar shadss may wary. 


© 


ட ஐன்‌ இ 


Volume-98, Issue-9, Sri Ramakrishna Vijayam (Tamil Monthly) September 2018. Regd. with the Registrar of 
Newspapers for India under No. 1107/1957. Postal Registration Number : TN/CH(C)/221/2018-2020. Licenced to post 
without prepayment TN/PMG(CCR)/WPP-145/2018-2020. Date of Publication : 24th of every month. 


பிற மதக்‌ கொள்கைகளை 
வெறுக்காமல்‌ மதித்தல்‌, 
அவற்றை எதிர்க்காமல்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ ஆகிய 
இரண்டு பண்புகளை 
உலகிற்கு வழங்கிய ஒரு 
மதத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌ நான்‌ என்பதில்‌ 


பெருமை அடைகிறேன்‌. 


எந்த மதத்தையும்‌ 
வெறுக்காமல்‌ மதிக்க 
வேண்டும்‌ என்னும்‌ 
கொள்கையை நாங்கள்‌ 
நம்புவதோடு எல்லா 
மதங்களும்‌ 
உண்மை என்றும்‌ நாங்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌. 
- சுவாமி விவேகானந்தரின்‌ 
சிகாகோ முதல்‌ நாள்‌ 
உரையிலிருந்து... 


02, Dr. Nanjappa Road, Coimbatore - 641 015. 


